சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


பெரிய புராண வாராய்ச்சி 


இதன் ஆசிரியர் : 
வா . மகாதேவ முதலியா ரவர்கள் 

(கிறித்தவ கலாசாலைத் தமிழாசிரியர் ) 


மை பதிவு ஆயது ) 


( விலை ரூபாய் 1-5 


1924 


KALANILAYAM PRESS , GEORGE TOWN , MADRAS . 


பொருளடக்கம் 


1 


: 


... 


( 


4. 
10 
17 


.. 


18 


... 


( ) நூல் வரலாறு 
2 நூலாசிரியர் வரலாறு 
கநூற்பெயர் 
காலம் 
நூற்பாயிரம் 
* செய்யுணலம் 
சிறப்புச் செய்கைகள் 

ஆசிரியர் திருமனப்பாங்கு 
ஆசிரியர் பனமுக ஞானம் 
1f ) சில தடைகளுக்கு விடை 


--- 


.. 


24 
26 
139 
148 
162 


பிழை திருத்தம் 


கணண) 


கைக 


கணணகக 


மிகை 


பக்கம் வரி பிழை திருத்தம் 
3 வி யின்றே 

பன்றே 
5 15 முதலியவற் முதலியவற்றை 
12 7 னென்னப்ப டென்னப்ப 
13 16 அப்பெயா இப்பெயா 
15 10) என்றம் 

எனனும் 
21 11 
42 12 மிசை 
55 13 இஞஞானது 

இஞஞான்று 
56 , 18 வளாபோற அளாபொற 
59 6 சேவாகளானும் 

சேவகாகளானும் 
68 16 எனைய 

எனைய 
70 10 வாயின் 

தாயினது 
11 சித்தமாயின 

சிந்தமாயினது - 
89 

11 சோதி 
100 1 கேளிதே 

கெளிதே 
122 6 

ழுத்தும் . 
128 5 பெயரெச்சம் பெயரெசச 

7 ஏகதேசவுருகவணி ஏகதேசவுருவகவணி 
168 24 மேலீட்டு 

மேலிட்டு 


- 


138 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


ன 


ன 


முகவுரை 
சற்று முன்பின்னாக இருபது ஆண்டுகட்கு முன் 
ரொரு பகல் வைணவப் புலவரொருவர் சைவப் புல 
வ ரொருவரொடு சொல்லாடுழிக் கம்பராமாயண கவி 
சில கூறி அவற்று ணயஞ் சில மொழிந்து அச் சைவப் 
புலவரை நோக்கிப் புலவீர் நும் பெரிய புராணத்து 
இத்தகைய நயமுண்டோ ? உண்டேல் , இரண்டொரு 
பாக்கள் கூறி நயம் மொழிக 

நயம் மொழிக என்றார் . அப்போது 
அச் சைவப் புலவர் ஒன்று முரையாது வாளாதிருந்த 
னர் . அது கண்ட யாம் அவவிருவ ரிடைப்புக்கு 
ஏதேனு முரைபபப பரிந்தன மெனினும் , அதற்குக் 
காலமு மிடனும் வாய்த்தில் பெரிய புராணத்துத் 
தொட்ட தொட்ட விடங்களி லெல்லாம் நயம் பலவுள் 
வென்னும் உண்மையைப் பலரு மறிய நூன் முகமாகத் 
தெரித்தல் வேண்டுமென அப்போதே துணிந்தனம் . 
அன்று தொட்டுத் தெய்வப்புலமைச் சேக்கிழார் பெரு 
மானா ரிருங்கவிகளிற் பெரும்புலவர் கண்டுரைத்த 
அரும்டெ 

ம்பொருள்களையும் , யாம பன்முறை படித்துப் படி 
த்து ஆழ்ந்து சென்று நுனித்தறிந்த நுண்பொருள்க 
ளையும் அப்போதைக் கப்போது குறித்து வைத்திருந் 
து அவையிற்றை ஒன்று திரட்டி ஒழுங்குபடுத்து 
நூ லெழுதப் புக்கனம் . நூல் விரிந்து சென்றது , எம் 
க்கு அச்சம் பெரிதாயிற்று . என்னை ? நூல் விரியுமேல், 
அச்சிடற்குப் பொருள் தேடற் றுன்பம் பெரிதாம் . 
அது பற்றி நூலைச் சுருக்கிச்சுருக்கி ஓராற்றான் முடித் 
தனம் . முடித்தும் , எமது முயற்சிக் குறைவான் அச் 
சிற்குத் தர ஓராண்டிற்குமேற் சென்றது . 


iv 


மா 


இந் நூலிற் குறை குற்றங் காணப்படின் அறிவு 
டை யுலகம் அவற்றைப் பாராட்டாது பொறுத்துக் 
கொள்ள வேண்டுகின்றனம் 

இரு நூல் வெளிவர முயன்று எம்பொருட் டுழை 
த்த எமது மாணாக்கரு ளொருவராகிய திருவாளா 

அ . கனகசபை முதலியார் [ Clerk , Correspon 
dence Dept. , G. P. 0. ] செய்த நன்றியை ஒரு 
போதும் மறவேம் 
நூலை மிகச் சிறிய கா 

பாலவெல்லையின் அழகு 
பெற அச்சிட்ட கலாநிலைய அச்சியந்திரசாலை யுடை 
யார்க்கு எமது வந்தனம் உரித்தாம் 
இந்நூலை அச்சிடற்குப் பொருளுதவி செய்த 
அன்பர்கள் 

ரூபா 
திருவாளர் கா -நமச்சிவாய முதலியார் அவர்கள் 

( Lecturer , Queen Mary s College . ) 50 
பிரம்ஹஸ்ரீ க - இராமாத்தம். ஐயா , அவர்கள் B.A. 25 
திருவாளர் மா- அ-கனகசபை முதலியார் அவர்கள் 25 

இராஜாராம் பிள்ளை அவர்கள் 

ரா- துரைசாமி நாயகர் அவர்கள் 10 
திருவல்லிக்கேணி ஸ்ரீநடராஜ பக்தஜன சபையார் : 
திருவாளர் அ -சண்முக முதலியார் அவர்கள் 10 
அ - கனகசபை முதலியார் 

10 
அ - தங்கவேலு நாட்டார் 
ம - மு - இராமலிங்க முதலியார் ,, 

10 
கு - வேதாசலத் தேவர் 

10 
மா - பார்த்தசாரதி முதலியார் ,, 10 
க - முருகப்ப முதலியார் 

5 
சென்னை 
12-5-1924 


10 


- 


10 


} 


வா - ம . 


சிவமயம் 
திருச்சிற்றம்பலம் 


பெரிய புராண வாராய்ச்சி 


நூல் வரலாறு . 
மும்மைப் புவனங்களின் மிக்கதன் றேயம் மூதூர் 
மெய்ம்மைப் பொருளாந் தமிழ் நூலின் விளங்கு 

( வாய்மைச் 
செம்மைப் பொருளுந் தருவார் திரு வால வாயி 

லெம்மைப் பவந் தீர்ப் பவர்சங்க மிருந்த தென்றால் 
என நமது ஆசிரியர் சேக்கிழார் நாயனாரும் , 

அத்திருத்தகு நாட்டினை யண்டர்நா 
டொத்தி ருக்குமென் சலுரை யொக்குமோ 
வெத்தி றத்தினு மேழுல கும்புகழ் 

முதது முத்தமி ழுந்தந்து முற்றுமோ 
எனக் கம்பரும் போற்றிக் கூறிய அருந்தமிழ்து மொவ் 
வாத இருந்தமிழ் மொழிக்கணுள்ள ஞான நூல்கள் பல 
வற்றுள்ளும் சிவஞான சித்தியார் ஒப்புயர் வின்றிச் 
சிறந்து நிற்றல் போலப் புராணங்கள் பலவற்றுள்ளும் 
ஈடுமெடுப்பு மின்றிச் சிறந்து நிற்பதெனத் தெரிப்பான் , 


2 


தொண்டர் புராணந் தொகைச்சித்தி யோராறுந் 
தண்டமிழின் மேலாந் தரம் 


என உமாபதிசிவம் வரையறை செய்து கூறிய கெழு 
மிய சொல்லும் விழுமிய பொருளும் அமைந்து எத்தி 
சையு மணக்கும் பத்திச் சுவை மலிந்த இப் பெரிய 
புராணம் வந்த வரலாறு கூறுதும் : -- 

மழமுனி என்னும் இயற்பெயர் கொண்ட 
வியாக்ரபாத (புலிக்கான் ) முனிவர்க்கும் வசிட்ட முனி 
வர் உடன்பிறந்தாளுக்கும் மகவாய்த் தோன்றிக் கும் 
விப் பருவத்திற் பசிக்குப் பாற்கடல் பெற்ற உபமாக மா 
முனிவா பல்லாயிர முனிவரும , யோகியரும் தம்மைப் 
புடைசூழத் திருக்கைலை மலையின் தாழ்வரையின்கட் 
சிவத்யானபரராய்ச சிவானந்தபலிதராய் எழுந்தருளி 
யிருப்புழி அங்கு ஆயிரஞ் சூரிய ரொரு காலத்து உ . 
தாற் போல்வதொரு பேரொளி தோன்றிற்று அப் 
போது முனிவரும் யோகியரும் உபமர்யு மாமுனி 
வரை நோக்கி அடிகாள் ! இஃதென்ன காட்சி ! எக்கா 
லத்தும் அடியேங்கள் காணாத தொன்று ! என வினவ , 
முனிவர் பெருமான் கிறிது போது மோன நிலையுற்று 
ஞானக்கண் கொண்டு கண்டு. தென் திசையில் அவத 
ரித்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஐயன் அருளால் அணை 
கின்றார் என விடுத்து இருக்கை விட் டெழுந்து 
திசை நோக்கித் தொழுது பேரின்பத்தோடு மீட்டும் 
இருக்கையின் எழுந்தருளினர் முனிவரரிட்த்து ஒரு 
காளும் நிகழாத நிகழ்ச்சியைக் கண்ட முனிவரும் பிற 


ரா 


60 


3 


ரும் பெரிதும் வியந்து , பிரானீர் இது புதுமையினும் 
புதுமை ! பசுபதியை யன்றி வேறொரு தெய்வத்தை 
யும் நீர் இறைஞ்ச அடி யேம் இதுவரையுங் கண்டதில் 
லையே இன்று இப் பேரொளியைக் கண்டு இருக்கை 
விட்டெழுந்து இறைஞ்சினீரே ! அது பற்றி ஐயம் பெரி 
துடையேம் ; அகற்றுக என்ன , முனீந்திரர் நாயனார் 
நாம் தொழும் தகுதி யுடையா ரென்ன , அவர்கள் 
அவரை வணங்கி அந்நாயனார் அருமந்த வரலாற்றைக் 
கேட்கும் விருப்பம் மிக்குடையேம் ; அருள் புரிக என் 
னக் குறையிரந்து வேண்டினர் முனிசிரேஷ்டர் 
அதற்கு ஒருப்பட்டு ( அன்புடையீர் ! கேட்பீராக ! 
என அவ வரலாற்றை விரிவுறக் க . றுமுகத்தானே நாய 
னார் அருளிச்செய்த திருத்தொண்டத் தொகை யு ள 
டங்கிய அடியார்கள் அருஞ் செயல்களையுங் கூ றிய 
நூலே உபமாயு பக்தவிலாசம் எனப்பெறு மெனக் 
கொள்க இங்ஙனம் கொள்ளாது , சுந்தரமூர்த்தி நாய 
னார் வரலாறொன்றே அன்னார் கூறினர் ; அடியார் அறு 
பான் மூவர் அருங் கதை அவர் கூறிற்றில ரென்னின் , 


என்று மாமுனி வன்றொண்டர் செய்கையை 
யன்று சொன்ன படியா லடியவா 
தொன்று சீர்த்திருத தொண்டத் தொகைவிரி 

யின்றே னாதா வாலிங் கியம்புகேன் , 
என்னும் நூலுடையார் கூற்றொடும் , பின்னர் நிகழும் 
அடியார் அறுபான் மூவர் அரிய கதைகளை உமையம்மை 
யார்க்கு முன்னர் அருளிச் செய்த சிவபெருமான் இவ் 


4 


வாயா 


வடியார் சரிதம் பின்னொரு ஞான்று உபமப்புதான் 
உலகின் வெளிப்படு மெனத் திருவாய்மலர்ந்தன ரென் 
னுஞ் சிவரகசியத்து நவாம்ச வுரையொடும் மாறுபடுத 
லின் அவர் கொள்கை ஏலாதென விடுக்க 
தொகையா நாவ லூராளி தொடுத்த திருத்தெ 

( டப்பெருமை 
வகையால் விளங்க வுயர்நம்பி யாண்டார் வகுப்ப 

( மற்றதனைத் 
தகையா வன்பின் விரித்துலகோர் தம்மை யடி 

( மைத் திறப்பாட்டி 
னுகையா நின்ற சேக்கிழா னொளிாபொற் கமலத 

( தாள்பணிவாம் 
எனக் கச்சியப்ப முனிவர் அருளியவாறே சேக்கி 
மார் தொகை நூலாகிய திருத்தொண்டத்தொகையைத் 
தமது பெரியபுராணத்திற்குப் பாயிரமாகப் போற்றிக் 
கொண்டு , நம்பியாண்டார் நம்பிகளருளிச்செய்த திருத் 
தொண்டர் திருவந்தாதியை அடியொற்றியதே யன்றி 
உபமங்யு பக்தவிலாசத்தையுந் தழுவின ரெனலே சால் 
புடைத் தென்க 


( 2 ) நூலாசிரியர் வரலாறு . 
ஆசிரியர் சேக்கிழார் சான்றோருடைத் ) தெனத் 
தமிழ் மூதாட்டி அறுதியிட்டுச் சாற்றிய பண்டை 
மேம்பாடுடைத் தொண்டை நன்னாட்டின்கண் , தாளா 
ண்மை குன்றாத வேளாளர் கோட்டங்களாகிய புழல் , 
புலியூர் , ஈக்காடு , மணவூர் , செங்காடு , பையூர் , எயில் , 


5 


தாமல் , ஊற்றுக்காடு , களத தூர் . செம்பூர் , ஆமூர் , 
ஈதூர் , வெண்குன்றம் , பலகுன்றம் , இளங்காடு , காலி 
யூர் , சிறுகாரை , படுவூர் , கடிகை , சந்திரிகை , குன்றபத் 
திரம் , வேங்கடம் , வேலூர் என்னும் இருபத்து நான் 
கனு ளொன்றாகிய புலியூர்க் கோட்டத்தி னடங்கும் 
குன்றத்தூர் , பேறூர் , மாங்காடு , பம்மல் , கோட்டூர் 
என்னும் ஐந்து ஊர்களி லொன்றாய குன்றத்தூரிற் 
சேக்கிழார் மரபிற் பிறந்து அருண்மொழித்தேவ 
ரென்னும் பிளளைத் திருநாமம் உற்றுத் தமது பிற் 
றோன்றலாகிய பாலறாவாயருடன் நலம் பாராட்ட 
வளர்ந்து பதினாறாண்டு நிறையு முன்னர்த் தமிழிலக்க 
ணம் , இலக்கியம் , சாத்திரமுதலிய ஐயந்திரிபறக் கற் 
றுப் பன்முக ஞான மடைந்தனர் 

இவரது 
தாரண சக்தி , பிரதிபை முதலியவற்றையும் அடக்கம் , 
பொறுமை , இன்மொழி , சிந்தைநிறைவு முதலியவற் 
யும் இவரே ஆசிரியரும் , சகபாடிகளும் , இவருடன் 
பழகினோரும் , சொல்லாடினோரும் பெரிதும் வியந்து 
பேசுவாராயினர் அங்ஙனம் பேசவே , நாளடைவில் 
இவர் புகழ் எங்கெங்கும் பரவிற்று இஃதிவ்வாறாக , 
அநபாய சோழன் ஒரு பகல் தனது பண்டித் மண் 


கண 


. 


இது கர்ணபரம்பரையின் வந்த கதையென்க . ஞாலமலை 
கடறன்னிற் பெரியதெது வெனவெடுத்து ஞால மாள் செங , 
கோலரச னனபாயன் வினவியமுத் திறக்குறிப்பைக் குறிப்பி 
னோர்ந்து , சாலவுயர் திருக்குறணமூன் றிறையாக வெழுதிது 
வனரசு தாங்கி , வாலறிவாற் றிருத்தொண்டர் புகழ் விரித்த 
சேக்கிழார் மலர்த்தாள் போற்றி என்னுஞ் சிதம்பர சபாநாத் 
புராணப் பாவினை ஈணடறிக . 


6 


டலத்தை நோக்கி • நிலம் , மலை , கடல் இவற்றினும் 
பெரியன யாவை ? என வினவினன் அதற்கு அம் மண் 
டலத்தி லொருவரும் விடை பகரா திருப்பவே , விடை 
பகர்வா ருளரேற் போதருக வென்று பறை சாற்று 
வித்தனன் இச் செய்தி சின்னாளின் அருண்மொழித் 
தேவா திருச்செவிக் கெட்டிற்று உடன் சோழன் 
வினாக்களுக்கு விடையாக , 

* காலத்தி னாற்செய்த ஈன்றி சிறிதெனினு 
ஞாலத்தின் மாணப் பெரிது 
நிலையிற் றிரியா தடங்கியான் றோற்ற 
மலையினு மாணப் பெரிது 
பயன் றூக்கார் செய்த வுதவி நயன் றூக்கி 

னன்மை கடலிற் பெரிது 
என்னும் மூன்று திருக்குறள் வெண்பாக்களை எழுதி 
விடுத்தனர் . 

அது கண்ட அரசன் மனம் பூரித்து 
அவரைத் தனது அவைக்கு வருவித்து அவரைத் தழீ 
க்கொ 

காண்டு இன்று தொட்டு நீர் எனது அமைச்ச 
ராகுக வெனக்கூறி இசைவித்து உத்தம சோழப் 
பல்லவஎனென்னும் பட்டமுக் தந்து , 


நாலாவான் 
மந்திரியு மாவான் வழிக்குத துணையாவா 
னந்த வரசே வரசு 


எனக் கொண்டு மிக்க மதிப்புடன் அவர் சொற் கேட்டு 
வந்தனன் , 

ஆசிரியர் இங்கனம் தமது முயற்சியினொரு பழுது 


7 


னர் 


மின்றி நடந்து வருகையில் திருநாகேச்சுரம் என்னும் 
திருப்பதியிற் பற்று மிக்குத் தாம் பிறந்த வூராகிய குன் 
றத்தூரின் மடவளாக மாக்கித் திருக்கோயில் கட்டு 
வித்து அதற்குத் திருநாகேசசுரனைப் பெயர் சாற்றிப் 
பூசை , விழா ( பதலிய சிறப்பொடு செய்து வருவாராயி 

அவ்வாறு சின்னாட்கள் செல்வுழிச் சமணக் 
கொடி கொழுந்து விட்டோங்கிச சைலமாமரத்தை 
மறைத்தலைக் கண்ட ஆசிரியர் அக் கொடியை அறுத் 
தெறிதற் கேற்ற காலத்தை எதிர்பார்த்து நின்றனர் நிற் 
கையில் , சமணப் புலவர் சிலவர் அவ வப்போது அது 
பாயன் மாட்டு வந்து சிந்தாமணி யினின்றுஞ் சிலகவிக் 
ளெடுத்துக் கூறி அவற்றின்கம் சொன்னயம் பொரு 
ணயம் காட்டியுஞ் சீவகன் கதையைச் சுருக்கிக் கூறியும் 
அவனை மகிழ்வித்தனர். இது கண்ட ஆசிரியர் ஒரு 
பகல் அரசன் செவ்வியறிந்து அன்புடைய அரச ! இம் 
மையும் மறுமையும் தருவனவாகிய இன்புடைய சிவ 
கதைகள் பலப்பல இருக்கவும் , அவகதை கேட்டனை 
யே இஃதென்ன ? என்ன , அக் கதை அவகதையா 
யின் நீர் நமது சிவ கதையைக் கூறும் என்றனன் அர 
சன் அன்று தொட்டு ஆசிரியர் அடியார் சரிதங்களை 
நேர்ந்த போதெல்லாம் அரசற்குக் கூறி வருவாராயினர் . 
அரசன் அத் திவ்ய சரித்ங்களைக் கேட்கக் கேட்க 
விருப்பும் வியப்பும் மேன்மே லோங்கி , அத்தகைய 
அடியாடி அற்புதச் செய்கைகளை யெல்லாம் விரித் 
தொரு புராணம் யாப்பினால் யாத்தருள்த வென , ஆகி 
ரியர் , சிற்றம்பலஞ் சென்று ஆண்டுத் தங்கி இயற்று 


8 


> 


தும் எனக் கூறி விடை பெற்றுப் புலியூர் புக்குச் சிவகங் 
கையின் ஆடி நிதிய கமாகஷடானங்களை முடித்து 
விசுவரூப விநாயகரை வணங்கிப் பொன்னம்பல நாதன் 
திருமுன் சென்று வணங்கி நின்று அன்பு பெருகி அக 
முருகி என்பு நெகிழ்ந்து இருக ளீர் இறைப்ப , அள 
விலாத பெருமையராகிய அளவிலா அடியார் , பெரு 
மையை என்னென் றறிந்து யாங்ஙனம் உரைப்பன் 
யான் என் றுன்னிய வளவில் அருச்சநர் வித்தி தர , 
ஆகாயவாணி உலகெலாம் என அடியெடுத்துத் 
இன்புருக் கொண்டு , 

உலகெ லாமுணர்ந் தோதற் கரியவ 
னிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதியா னம்பலத் தாடுவான் 

மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் 
எனப் பாவினை நிறைத்துப் பேசியே கலியில் வரந் தரு 
தெய்வமாகிய பெருமா னருட்டிறத்தைப் பாராட்டி 
வியந்து ஆயிரக்கான் மண்டபம் எய்தி யிருந்து எடுக்கு 
மாக்கதை * என்று தொடங்கிப் புராணத்தை இனிது 
முடித்தனர் . புராணம் முடிவுபெற்ற செயதி யறிந்த 
சோழன் தன் பரிவாரங்களோடு தில்லையை யடைந்து 
ஆசிரியரைக் கண்டு அவரோடும் பிறரோடும் பொற்சபை 
புகுந்து பெருமானை வணங்குகையில் அநபாய ! நாம் 
உலகெலாம் என அடியெடுத்துத் தர நமது அன்பன் 
சேக்கிழான் நாயன்மார் திருத்தொண்டின் றிறங் 
ளைச் செய்யுளினமைத்துப் புராண மாக்கினன் . அதன் 
அரும்பொருளை நன்குகேட்டி என்றோர் அசரீரியும் 


ந் 


த 


Q 


திருச்சிலம் பொலியும் எல்லோரும் கேட்க எழுந்தன . 
ஆசிரியர் தில்லை மூவாயிரவர் கூடிய அவைக்களத்தே 
இருந்து அரசனும் அன்பருங் கேட்பச் சித்திரை மதியிற் 
றிருவாதிரை நாளிற் றொடங்கி நாடோறும் பொருள் 
விரித்து அடுத்த சித்திரை மதியிற் றிருவாதிரை நாளிற் 
புராண முடித்தனர் முடித்ததும் அரசன் புராணத் 
தையும் ஆசிரியரையும் யானைமீ தேற்றித் தான் சாமரப் 
பணி மாறிக் கொண்டு திருவீதி வலம் வந்து ஞானசபை 
சேர்ந்து ஆசிரியர்க்குத் தொண்டர் சீர் பரவுவார் என் 
னுந் திருகா " சூட்டி வணங்கிப் புராணத்தைச் 
சைவத் திருமுறைகளோடு * பன்னிரண்டாவதாக எண் 
ணிச செப்பேடு செய்து கக்கிதயில் ஏற்றுவித்தனன் . 
ஆசிரியர் பெருமை யுணர்ந்த பின் அவரைத் தன்கீழ் 
அமைச்சராய் வைத்து ஏவுதற்கு அஞ்சிக் குன்றத்தூ 


22 


தி 


- 


. 


* திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரத 
திருமுன் 

3 
திருநாவுக்கரசு சுவாமிகள் 

3 
சுந்தர மூாத்தி சுவாமிகள் 

1 
மாணிக்க வாசக சுவாமிகள் 

1 
ஒன்பது நாயன்மா ரருளியன 

1 
திருமூலர் திருமந்திரம் 

1 
பதினொராந் திருமுறை 

1 
ஆகப் பதினொரு திருமுறைகளுட னிப் பெரியபுராண 
மும் பன்னிரண்டாவது திருமுறை யாயிற் றென்க . 

தோடுடைய எனத தொடங்கி உலகெலாம் என்று 
முடிதலின் அஃதாவது ஓ என்று தொடங்கி மகரமெய்யின் 
முடிதலின் இப் பன்னிரண்டு திருமுறைகளும் பிரணவார்த்த 
மென்ப 


10 


ரில் திருநாகேச்சுவரப் பெருமானுக்குத் தொண்டு செய் 
திருந்த அவர் திருத்தம்பியாரை வரவழைத்து அவர் 
பதவியி னமர்த்திக் கொண்டு அவர் விரும்பியவாறே 
அவரைச் சிதம்பரத்தினகண் இருக்க விட்டனன் . 
அவர் அங்குச் சிலகாலஞ் சிவத்யான பச்சாய் வைகிக 
சிவானந்தப் பெருவாழ்வு பெற்றனா 

கற்றாங் கெரியோம்பிக் கலியை வாராமே 
செற்றார் வாழ்தில்லைச் சிற்றம் பலமேய 

முற்று வெண்டிங்கண முதல்வன் (திருமுகத்திற் 
குறித்தவாறே பெற்றான் சாம்பானுக்குப் பேதமறத் 
தீக்கை செய்து முத்தி கொடுத்த முன்னோராகிய 
கொற்றவன்குடி உமாபதி சிவாசாரியர் ஆசிரியர் சேக் 
கிழார் புராணத்தை யாப்பின் யாத்தன ரென்றறிக . 

நூற் பெயர் 
ஆசிரியர் நூற்பாயிரத்துள் , 
இங்கித னாமங் கூறி னிவ்வுல கத்து முன்னாட் 
ஙகிரு ளிரண்டின் மாக்கள் சிந்தையுட் சார்ந்து 


நின்ற 


பொங்கிய விருளை யேனைப் புறவிருள் போக்கு 


கின்ற 


செங்கதி ரவன்போ னீக்குச் திருத்தொண்டர் புரா 


ண மென்பாம் 


எனக் கூ நியவாற்றாற் றிருத்தொண்டர் புராணம் என் 
பதே நூற்பெயராதல் காண்க . 


11 


, 


ஸர்க்கச்ச ப்ரதிஸாக்கசச 
வம்சோ மந்வந்தராணிச 
வம்சாது சரிதஞ் சேதி 

புராணம் பஞ்ச லக்ஷணம் 
என்பவடநூலார் அதன்படி உலகசி கட்டி , பிரதீகிருட் 

மன்னா முனிவர் வமிசவர் சனம் , அன்னோர் வமிசக் 
கிராம வர்ணனம், மநுவந்தரம் ஆகிய இவை ஐந்தும் புரா 
ணத்தின் இயலெ 

இயலெனப் போதருமென்க அவ் வைந்தியல் 
களுளொன்றேனும் இப் புராணத்திற்கிலது . அற்றேல் , 
அப் பெயர் இந் நூற்கு எற்குமாறு யாண்டையதெ 
னின் , புராணம் என்னுஞ் சொற்குத் தாதுப்பொருள் 
பழமையுடையது என்ப வாகலின் , ஈண்டு அச் சொல் 
பழைய கதை என்னும் பொருட்டாய் நூற்குப் பெய 
ராயிற் றென்க இனி , தொண்டர் புராணம் என்றது 
பொருந்துமாறு கூறுதும் : 

தாண்டர்கா சிசெல்லீர் பத்தர்காள் சூழப்போகீர் 
ஒண்டிறல் யோகிகளே பேரணியுந் தீர்கள் 
திண்டிறற் சித்தாகளே கடைக்கூழை சென்மின்கள் 

அண்டர் நா புள்வோநா மல்லற்படை வாராமே 
என்னும் பாசுரத்திற் போலத் தொண்டர் என் 
னுஞ் சொல் மெய்த் தொண்டாகிய கைத் தொண்டு செ 
ய்யுஞ் சரியையரைப் பெரும்பான்மை யுணர்த்துமே 
னும் , சரியையர் , கிரியையர் , யோகியர் , ஞானியர் ஆகிய 
இந் நாற் பாதத்தினரும் முறையே மெய்த்தொண்டும் , 
மெய்த்தொண்டொடு மனத்தொண்டும் , மனத்தொண் 
டும் , ஞானத்தொண்டுஞ் செய்பவ ராகலின் , அச் சொல் 


12 


அக் நாவிலையினரையுஞ் சிறுபான்மை யுணர்த்து மெ 


ன்க 


நகை டம்பனைப் பெற்றவள் பங்கினன் 
றென்க டம்பைத் திருக்கரக் கோயிலான் 
றன்க டன்னடி யேனையுந் தாங்குத் 
லென்க டன்பணி செயது கிடப்பதே 


என்றாயோ சொன்னப்ப னேழேழ் பிறவியு 
மன்றே சிவனுக் கெழுதிய வாவண 
மொன்றா யுலகம் படைததா னெழுதினா. 
னின்றான் முகில் வண்ண னேரெழுத தாயே 


கற்றுக் கொள்வன வாயுள நாவுள் 
விட்டுக கொள்வன பூவுள நீருள 
கற்றைச செஞ்சடை யானுள னாமுளோ 
மெற்றுக் கோநம னான் முனி வுணபதே 


நாடி நாரண னான்முக னெனறிவா 
தேடி யுந் திரிந் துங்காண வல்லரே 
மாட மாளிகை சூழ்திருத தில்லையுள 
ஆடி பாதமென் னெஞ்சு ளிருக்கவே 


ஞானத தாற்றொழு வாாசில ஞானிகள் 
ஞானத தாற்றொழு வேனுனை நானலேன 
ஞானத் தாற்றொழு வார்க டொழக்கண்டு 

ஞானத தாலுனை நானுந தொழுவனே 
இன்னோ ரன்ன அருளிச் செயல்கள் மேற்கூறிய 
பொருளை வற்புறுத்துமென்க தொண்டர் என்னும் 
இப்பெயர் சரியையர்க்கே யுரித்தெனின், திருத்தொண் 


13 


டத்தொகை என்னும் பெயா 

ஆளுடைய நம்பிகள் 
அருளிச்செய்த தில்லைவா, ழந்தணர்த மடியார்க்கு மடி 
யேன் என்றற் றொடக்கத்துத் திருப்பதிகத்திற்கு 
மேலாமை காண்க ஆசிரியர் தம் நூற்குப் பாயிரமெ 
னப் போற்றிய அத் திருப்பதிகத்தின் பெயர் கொண்டே 
அதற்குப் பெயரிட்டனரென் றறிக இதனைப் பின் 
ன விரிக்குதும் , இன்னும் , தொண்டர் என்பது ஒரு 
மொழி யொழிதன் னினங்கொளற் குரித்தே என்னும் 
பலட்சணவிதி பற்றி எனை மூவரையும் உணர்த்திற் 
றென்றலு மொன்று அஃதிருக்க ; இந் நூற்குப் பெரிய 
புராணம் என்னும் பெயர் இப் பெரியோர் இக்காலத்து 
இக்களத்து இட்டதெனத் துணிந்து கூறுதற் குரிய 

று ஒன்றேனு மின்று மானாகிதராகிய உமாபதி 
சிவாசாரியர் சேக்கிழார் நாயனார் புராணத்தும் இப 
பெயரைக் குறிப்பானேனுங் கூறிற்றிலர். அதனால் அவர் 
காலம் வரை அப்பெயர் வழங்கில தென்பதே தக்க தென் 
( க பின்னர் இப்பெயர் வழங்கலாயிற்று. ஏனைத் தமிழ்ப 
புராணங்கட் கின்றி இதற்கு இது வழங்குதலும் இதன் 
மேன்மையைத் தெரிக்கு மென்க . எனின் , இப் பெயர் 
வழங்குதற்குப் புராணத்துள் ஏதேனும் ஏதுவுண்டோ 
வெனின் , ஆசிரியர் ஆயிரக்கான் மண்டபத் திருந்து 
புராணந் தொடங்குழி எடுக்குமாக்கதை என்றமை 
யி னுண்டென்க . மாக்கதை எனினும் பெரிய புரா 
ணம் எனினும் ஒக்கும் . 


சான் 


கச்சியப்பசிவாசாரியார் , 


14 


இறைநில மெழுதுமு னிளைய பாலகன் 
முறைவரை வேனென முயல்வ தொக்குமா 
லறுமுக முடையவோ ரமலன் மாக்கதை 
சிறியதோ ரளவினேன் செப்ப நின்றதே எனவும் 


நடையி னின்றுயா நாயகன் றோற்றத்தி 
னிடைநி கழ்ந்த விராமாவ தாரப்போத 
தொடை நிரம்பிய தோமறு மாக்கதை 
சடையன் வெண்ணெய்நல் லூர்வயிற் றந்ததே 


எனவும் 


t 


முறையே அவையடக்கத்துள்ளும் நூல்வரலாற்றுள் 
ளும் மரக்கதை என்றாராலோ வெனின் , அவ் விரண்டிற் 
கும் இதற்கும் வேறுபாடுண்டு. கச்சியப்பசிவாசாரியர் 
அறுமுக முடையவோ ரமலன் மாக்கதை என்றும் , கம் 
பர் இராமாவ தாரப்பேர்த் தொடை நிரம்பிய மாக்கதை : 
யென்றும் பிறிதினியைபு நீக்கிய விவேணங்களோடு 
கூற ஆசிரியர் அத்தகைய பகவான் கொன்று மின்றி 
எடுக்கு மாக்கதை என்றனர் ஈண்டு எடுக்கும் என் 
பதற்குச் சிறந்து விளங்கும் என்றும் , ( பிறவிப் படு 
குழியினின்றும் உயிர்களை ) எடுக்கும் என்றும் பொருள் 
கூறுவரேனும் ( யான் இயற்றத் ) தொடங்கும் என் 
பதே நேரிதாதல் காண்க 

இனி , ஒரு சிலர் விரி நூலாகலின் பெரிய புரா 
ணம் என வழங்கிற் றென்ப விரி நூலைப் பெரு தூலென் 
றன் மரபன்மையானும் , ஈண்டுப் பெரிய என்னும் 
அடைமொழி தன்மையை யுணர்த்து மென்றலே சிறப் 


15 


வர் . 


பதன்றி அளவினை யுணர்த்து மென்றல் சிறவாமையா 
னும் அது பொருந்தாதென விடுக்க . 

நூற் பொருளும் ஆசிரியர் திறமும் 
அன்பின் பெருமை வலிமை பயன் இவை அங்கை 
யினெல்லி போல இனிதின் விளங்கவும் , அற்புச் சுவை 
ததும்பி வழிந்தோங்கவும் ஏனைச் சுவைக ளாங்காங்குத் 
தோன்றவும் அமைந்த அறுபான் மூவர் நாயன்மார் 
அருஞ் சரிதை நூற்பொரு ளென்க அடியார்கள் 
இப் புராணத்துள் நாயன்மா ரென்று வழங்கப் பெறு 

நாயன் என்றும் வட சொற்குப் பொருள் 
வழிகாட்டி அல்லது நடத்துவோன் என்பது ; வட 
மொழியில் கோதாய : ) < அசுவநாய : முதலிய பிரயோ 
கங்கள் இருத்தல் காண்க 

( மார் விகுதி பெற்று வரு 
தலின் இது னகரமெய்யீற்றுப் பெயரெனவும் , அஃது 
ஆவியார் திருக்கோவையார் என்புழிப்போல உயர்வு 
பற்றி வரும் ஆர் விகுதி ஏற்று வருமெனவும் , அவ் 
விகுதி யேற்றுவரினும் வாரா தொழியினும் " திருக் 
கோயில் ) < திருவாயில் < திருவலகு என்பவற்றிற்கு 
நாயகராகிய நாயனாரைத் திருநாயனா சேன்னாதது 
போல வெனக்கொள்க ” எனப்பேராசிரியரும் ,கோயனை 
யடியா னேவுங் காரிய நன்று என ஆசிரியரும் 
கூறியவாறு இறைவனையு முணர்த்தி நிற்கு மெனவும் 
அறியாது ‘ நாயனார் என்பதே சொல்லெனக் 
கொண்டு நாய்போன்றார் அஃதாவது ‘ நன்றியறி 
வுடையார் எனப்பொருள் கூறும் . அவர் கூற்று 
வறி தென் றொழிக்க. 


16 


அடியார் அருஞ்சரிதை கூறப் புக்கார் அவ் வடி 
யார் பரிபாக நிலையையும் முற்றுணர்வனாகிய பசுபதி 
அவர் பெருமை உலகிற் குணர்த்தும் வகையையும் 
அவன் அவர்க்கு அருள் செய்யும் முறையையும் 
அவன் அவர்க் களித்த பேற்றின் தகுதியையும் இன் 
னோ ரன்ன பிற நுண்ணிதி னுண்ணிய பொருள்களையும் 

னித்தறிதலே கைகூடாதாயின் அவையிற்றைப் பிறர 
றிய வாயிட்டுக் கூறுதலும் ஒன்றுமோ ? இதனாலன்றே 
பெரியாரும் , 

கருவதடலைக் கைநீததுக் கொளவெளிது முந்நீர்க் 
கடற்கரையி னொய்மணலை யெண்ணியள விடலாம் 
பெருங்கடன் மேல் வருந்திரையை யொன்றிரண 

டென் றெணணிப் 
பிரித்தெழுதிக் கடையிலக்கம் பிரித்துவிட லாகும் 
உதருங்கடலின் மீனையள விடலாகும் வானத் 
தாரகையை யளவிடலாஞ் சஙகரன்றா டமது 
சிரங்கொடிருத் தொண்டர் புராணத்தையள விட 

[ நஞ் 
சேக்கிழார்க் கெளிதலது தேவர்க்கு மரிதே 
என்றும் , 

தூக்கு சீர்ததிருத் தொண்டத் தொகைவிரி 
வாக்கி னாற்சொல்ல வல்லபி ரானெங்கள் 
பாக்கி யப்பய னாப்பதி குன்றைவாழ் 
சேக்கி ழானடி 

சென்னி யிருத்துவாம் 
என்றும் வியந்தனர் . பேரறிவாளராகிய ஆசிரியர் 
அவையிற்றை வாயிட்டுக் கூறுந் திறம் பெற்றது ஈசன் 


17 


எடுத்துத் தந்த உலகெலாம் என்னும் வாக்கின் 
வலிமையா லென்ப தொரு பொருளும் மேற்காட்டிய 
பாவிற் பெறக்கிடத்த லறிக 

பற்பல நூல்களிற் சிதறுண்டும் மறைப்புண்டுங் 
கிடக்குஞ் சீரிய பொருள்களையெல்லாம் ஒருங்கு திரட் 
டிக் கட்டி பூசிக் கடு வருத்துவார் போல அடியார் சரி 
த்திர வாயிலாக அறிவுறுத்தலின் , இந்நூலைப் பல்லோர் 
படிக்கவும் கேட்கவும் இடனாயிற்றென்க அதனால் , பூதி 
சாதன நெறி நின்ற தென்றறிக இது பற்றியே , 

ஆதிப் பெருமா னடியாறு பான் மூவர் 
நீதிச சரிதையெங்கே நீறெங்கே - யோ திச 
செவிக்குமொழி யைநதெங்கே சேக்கிழா னெந்தை 
புவிக்குவர லின்றேற் புகல் என்ற தூஉமென் றறிக . 


காலம் 


அநபாய சோழனென்பான் முதலாவது குலோத் 
துங்க னென்ப 


( சென்னி யபயன் குலோத்துங்கச் சோழன் றில்லைத 

(திருவெல்லை 
பொன்னின் மயமாக் கியவளவர் போரே றென்றும் 

[ புவிகாக்கு 
மன்னா பெருமா னநபாயன் வருந்தொன் மரபின் 

[ முடிசூட்டுந் 
தன்மை நிலவு பதியைந்தி னொன்றாய் நீடுந் தகைத் 

( தவ்வூா 
- இதனை வடநூலார் தளஜிஹவாதியாய மென்ப . குளம் 
வெல்லம் , ஜிஹ்வா-நா . 


18 


என்னுந் திருப்பாவு மதனை வலியுறுத்து மென்க . 

அவன் காலம் பதினொராம் நூற்றாண்டின் பிற்பகு 
தியென்று அறிஞர் தக்க எதுக்கள் கொண்டு வரைய 
றுத்தனராகலின் , ஆசிரியர் காலம் சற்றேறக் குறைய 
கி- பி -1070 எனக்கொள்க 

( நூற் பாயிரம் . 
ஈண்டுப் பாயிரமாவது தற்சிறப்புப் பாயிரமாம் 
தற்சிறப்புப் பாயிரமென்பது தெய்வ வணக்கமுஞ் 
செயப்படுபொருளும் அடங்கக் கூறுவது ; என்னை ? 
தெய்வ வணக்கமுஞ் செயப்படு பொருளு , செய்த 
வுரைப்பது தற்சிறப் பாகும் என்ப தோத்தாகலின் 
தெய்வவணக்கங் கூறப்புக்க ஆசிரியர் ஏனைச் சைவவாசி 
ரியர் கூறுமாறு விநாயகர் வணக்கங் கறாது ந 

நடேசர் . 

, 
வணக்கங் கூறினர் . இது மரபு வழு வன்றோவென வின , 
வின் ; அன்று , ஆசிரியர் சிவகங்கையின் கோடி 

அதன் 
டான ஜெப முடித்து விநாயகர் சந்நிதிப்புக்கு வணங்கி 
ஏத்திப் பின் நடேசர் சன்னிதில் புக்கு நிற்புழி அம் முதல 
வர் புராணத்திற்கு அடியெடுத்துக் கொடுக்கத் தாம் 
அவ் வடியினைப் போற்றிக்கொண்டு பாவினை அவர் திரு 
முன் நிறைத்தமையி னென விறுக்க . பின்னர் ஆயிரக் 
கான் மண்டபத் திருந்து நூலியற்ற எடுப்புழி , 

எடுக்கு மாக்கதை யின்றமிழ்ச் செய்யுளாய் 
நடக்கு மேன்மை நமக்கருள் செய்திடத் 
தடக்கை யைந் துடைத் தாழ்செவி நீணமுடிக் 
கடக்க ளிற்றைக் கருத்து ளிருத்துவாம் 


19 


- 


எனச் சைவமரபிற் கேற்ப விநாயகர் வணக்கம் கூறி 
னமை காண்க இப் பாயிரத் தமைந்த பாக்கள் எல்லா 
வற்றிற்கும் பொருள் விரிப்பிற் பெருகு மாகலின் , 
இப் பாவொன்றன் பொருளையே ஒருவாறு சுருக்கிக் 
கூறுதும் : 
பா உலகெ லாமுணர்ந் தோதற் கரியவ 

னிலவு லாவிய நீர்மலி வேணிய 
னலகில் சோதிய னம்பலத் தாடுவான் 

மலாசி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் 
பொருள் : சீவன் முத்தர் யாவரும் ( அருண்ஞா 
னத்தான் ) அறிந்து வைத்தும் (இன்ன தன்மைய 
- னென்று ) எடுத்துச் சொல்லுதற்குக் கூடாதவனும் , 
பிறை தவழ்ந்து கங்கை நிறைந்த சடையினை யுடைய 
வனும் , அளவில்லாத பேரொளிப் பிழம்பானவனும் , 
சிற்சபைக்கண் ஆசுத்த ஈர்த்தனஞ் செய்பவனும் ஆகிய 
இறைவன து ( உலகெலாம் ) விரிதற் கிடமாகிய திருச் 
சிலம் பணிந்த திருவடிகளை ( யாம் ) வாழ்த்தி வணங்கு 
வாம் ( என்பது ) 

அமைதி : வடநூலார் தெய்வ வணக்கத்தை நூற் 
கு மங்கல மெனவும் , அம் மங்கலம் வாழ்த்து ( ஆசீர் ) 
வணக்கு (நமஸ்கிரியா ) பொருளியல் புரைத்தல் ( வஸ்து 
நிர்த்தேசம் ) என முத்திறப்படு மெனவுங் கூறுபவாக 
லின் , இத் திருப்பா இப்பெரிய புராணத்திற்கு மங்கல 
மாய் , - வாழ்த்தி என்றதனால் < வாழ்த்தும் < வணங் 
குவாம் என்றதனால் வணக்கும் உலகெலாம் 


20 


4 


உணர்ந்தோதற்கரியவன் ( நிலாவுலாவிய நீர்மலி வேணி 
யன் 

அலகில் சோதியன் அம்பலத் தாடுவான் 
என்றதனாற் பொருளியல் புரைத்தலு மாயிற் றென்க 
அம் மங்கலத்தும் திதியக்கர மாகலின 

மங்கல 
வர்ணமெனப்படும் உகரவுயிர் முத னிற்கப் பெறூஉம் 
< உலகு என்னுங் கழிபெருமங்கலமொழி முதன் 

மாழியாதல் காண்க . வாழ்த்தி வணங்குவாம் என 
வாக்கு வழிபாடுங் காய வழிபாடுங் கூறினமையின் 
உபலட்சண மென்னு மிலக்கணம் பற்றி நினைத்தலாகிய 
மனவழிபாடுங் கொள்க . முதலடி இரண்டாமடி நான் 
காமடி இவற்றின் முதற்கண் முறையே உகரம் , அக 
ரம , மகரம் ஆகிய பிரணவாங்கங்களை அமைத்திருத் 
தலறிக , பிரணவும் குருமுகத் தறிதற் குரிய மகாமக் 
கரமாகலின் அதன் உறுப்புக்களை முறை பிறழ வைத் 
தாரென்க ஈற்றடியில் சிலம்பு வணங்குவாம் இவை 

T 
யிற்றின் முதற்கட் சிகர வகரங்கள் நிற்றலாற் பஞ்சாக் 
நாடி 
சுக மகாமந்திர மடங்கி யிருத்த லுணர்க நாயன் 
மார்கள் நானெறி நின்றா ரென்பது குறித்தற்கு நா 
சீரடியா னமையுங் கலிவிருத்தத்தி னெடுத்தாரென 
வும் , அவர்களிற் றனியடியார் அறுப்பான் மூவரும் 
தொகையடியார் ஒன்பதின்மருமாக எழுபானிருவரு 
ள ரென்பது குறித்தற்குப் பதப்பிரிவு செய்து எண்ணி 
டின் எழுபானிரண்டு எழுத்துக்களா லாமாறு இயற் 
றின ரெனவுங் கூறுவாரு முளர் , 

சிறப்புரை : பொருளியல் புரைக்கப் புக்க ஆசிரியர் 


21 


* 


1 


சொரூபம் தடத்தம் என்னும் இருவகைப் பதி இலக் 
கணங்களுள் முதற்கட் சொரூபங் கூற வெழுந்து 
உலகெலாமுணர்ந் தோதற் கரியவன் 

என்றார் . 
எனவே , பரமபதி ( அகண்டாகாரநித்த வியாபதன் என் 
றபடி யாயிற்றென்க 

மைப்படிந்த கண்ணாளுந் தானுங் கச்சி 

மயான ததான் வார்சடையா னெனனி னல்லா 
னொப்புடைய னல்ல னொருவ னல்ல 

னோரூரனல்லனோ ருவம னில்லி 
யப்படியு மநநிறமு மவ்வண ணமு 

மவனருளே கண்ணாகக காணி னலலா 
லிப்படிய னிந்நிறதத னிவ்வண ணத்த 

னிவனிறைவனெனறெழுதிக் காட்டொ ணாதே 
எனக் குருநாதன் பணித்தவாறு சீவன் முத்தர்களும் 
பசு கரணந்த இவல்லாம் பதி கரணங்களாக மாறி அவ 
னோடு அத்துவிதமாய் நிற்கு நிலையி லச் சொரூப சிவனை 

ஜாவரே யன்றிக் கணப்போது அந் நிலையிற் பிரிந்து 
பிரபஞ்ச கோக்குறின் அச சிறுபோதும் அவனை உணர் 
தலுஞ் செல்லாது ; செலலின், " யதாகாரீயதாசாரீ ததா 
பவதி பிருகதாரண்யகோபரிஷத் - எவரெதனைச் செய் 
கின்றனரோ எவரெதனை ஆசரிக் கின்றனரோ, அவர் 
அஃது ஆகின்றனர் , ஸர்வே தர்ம்மா , ஆத்மாஸ் 
ஸந்தி 7 ஸர்வக்ஞாநோததராகமம் - எல்லாத் தருமங் 
களும் ஆத்மாவுக்குள் -என்றவாறு உயிர் சார்ந்ததன் 
வண்ணமாய் நிற்பது என்னும் இலக்கணஞ் சித்தியாது 
அவனியல் புணர்தல் அவவழிக் கூடர்தாக அதனை 


யுணம் 


22 


வாறு 


ன 


> 


எனனும 


ஓதல் யாங்ஙனம் ? ஆகலின் உணர்தலும் உணர்ந்த 

ஓதலுங் கூடாவாயின +நாகபாமா சாரியா 
திருக்கோவையாரில 

உணர்ந்தாரக் குணர்வரியோன் 
என்றதற்கு மிதுவே தீடற்பரிய பென் றுணர்க இங்க 

பன்றிச் சவிகற்ப ஞானத்தான் ஒருகாலேனும் 
உணர்தற் குரிய னெனின் , அகண்டன 
இயலபிலனாய் இறையலனாய முடிவன் . அற்றாக , உலகெ 
லாம் உணர்தற்கும் இதற்கும் அரியவ னென்றும் , பேரா 
சிரியருரையைப் பின்பற்றி ஒருகாற்றன்னை யுணாந்தவா 
கட்குப் பின்னுணர்தற்குக் கருவியாகிய சித்தலிருத் 
தியு மொடுங்குதலான் , ஓதற் கரியவன் தவத்தானுந் 
தியானத்தானும் எல்லாப பொருள்களையும் முணர்ந்த 
வர்க்கும் ஓதற்கரியவ பொன்றும் பொருந்தா வுரை வ 
ரைந்து போயினா ஒரு சிலர் அது நிற்க , மேல் தடத் 
தங் கூறப்புக்க ஆசிரியர் அது சரியையர் , கிரியையா , 
யோகியராகிய மூவாக்கும் முறையே தோன்றும் சக 
ளம் , சகள நிக்களம் , நிக்கள் இன்னும் மூன்றாகலின் 
அம் மூன்றையுங் குறித்தற்கு நிலவுலாவிய நீர்மலி 
வேணியன் ( அம்பலத் தாடுவான் < அலகில் சோதி 

என்றார் என்னை ? ( நீர்மலி வேணிய னென் 
பது மான் மழு சதுர்ப்புஜ காளகண்ட திருநேத்ர சகித 
சகள வடிவத்தையும் , 

சேர்க்குந் துடிசிகரஞ் சிக்கனவா வீசுகரம் 
ஆர்க்கும் யகர மபயகரம் - பாரக்கிலிறைக் 
கங்கி நகர மடிக்கீழ் முயலகனார் 
தங்கு மகரமது , தான் 


யன் , 


23 


ஆடும் படி கேணல் லம்பலத்தா 

னையனே 
நாடுந் திருவடியி லேநகரம் - கூடு 
மகர முதரம வளாதோள் சிகரம் 

பகருமுகம வாமுடியப் பார் 
என்றவாறு அம்பலத்தாடுவன் என்பது மந்திரவடிவ 
மாகிய சகள நிஷ்கள வடிவத்தையும் அலகில் சோதி 
யன் என்பது நிஷ்களவடிவத்தையும் தெரித்தலின் 
மந்திரம் சகளநிஷ்கள் 

யாங்ஙனமெனின் 
வரிவடிவஞ் சகளமும் ஒலிவடிவம்: நிஷ்களமுமாமென்க 


மாமாறு 


D 


இனி , நிலவுலாவிய நீ மலி என்னும் அடை 
மொழிகண் முறையே தக்கசாபத்தின்படி ஒவ்வொரு 
கலையாகத் தேய்ந்து ஒற்றைக் கலையோடு நின்ற சந்தி 
என் காலின் விழ அவனைத் தலையின் வைத்த பேரரு 
ளுடைமை பையும் , உலகம் யாவும் அழிக்க வெழுந்த கல் 
கையைத் தண்டஞ்சிருபரமாதி தேவர்கள் சரண் புக , 
அவ்வாரத்திற் றலைகொடுத்துத் தாங்கிய அளவிலாற் 
றலுடைமைபையுந் தெரித்தலின் , 

எட்டுக் கொலாமவ னீறில் பெருங்குணம் 

எணகுணததான் , றாளை வணங்காத தலை 
என்றவாறு ஈசர்க்குரிய எண்குணங்களாகிய தன்வயயத் 
தனாதல் , தூயவுடம்பினனாதல் , முற்று முணர்தல் , 
இயலபாகவே பாசங்களி னீங்குதல் , போருளுடைமை , 
முடிவிலாற்றலுடைமை , வரம்பிலின்பமுடைமை ஆகிய 
இவற்றின் எனை ஆறினையும் பலட்சணத்தாற் கொ 
ள்க உலகு நீர சோதியன் ஆடுவான் (சிலம்பு , 


24 


இம் மொழிகள் முறையே நிற்றலின் ; பிருதிவி ,அப்பு, 
தேயு , வாயு , ஆகாயம் ) ஆகிய பஞ்சபூதமும் அவன் 
வடிவங்களே என்பது குறிப்பினுணர்த்தப்பட்ட தெ 
ன்பாருமுளர் அவர் சிலம்பு நாதத்தையும் நாதம் அத 
ன் குணியாகிய இவரத்தையும் உணர்த்திற் றென்ப. 

211.63mugh 
இலக்கணம் : (உலகெலாம் என்னுந் தொடா 
பின் ஈரிடத் தியைந்து பொருளை விளக்குதலின் இது 
முதல்விளக்கணி 

(உணர்ந்து என்புழி - 
தொக்க தென்க அரியவன் என புழி அருமை இன் 
மை குறித்தது மலர்சிலம் பென்றேனும் , மலரடி யென் 
றேனும் முடிவு செய்க வணங்குவாம் என்பது உளப் 
பாட்டுத் தன்மைப் பன்மை முற் றென்க . 


உமமை 


செய்யுணலம் 
புவியினுக்கணியாயான்ற பொருடந்து புலத்திற்றாகி 
யவியகத துறைக டாங்கி யைந் திணை நெறிய 

( ள விச 
சவியுறத தெளிந்து தண்ணென் னொழுக்கமுந் 

( தழுவிச சான்றோ 
கவியெனக் கிடந்த கோதா விரியினை வீரர் 

( கண்டார் . 


எனக் கம்பரும் , 


கல்லார் கவிபோற் கலங்கிக் கலைமாண்ட கேள்வி 
வல்லார் கவிபோற் பலவான் றுறைதோன்ற வாய் 

(ததுச 


25 


விறுத்த 


செல்லாறு தோறும் பொருளாழ்ந்து தெளிந்து 

[ தேயத் 
தெல்லாரும் வீழ்ந்து பயன்கொள்ள 

(தன்றே 
எனப் பரஞ்சோதிமாமுனிவருங் கூறிய பா வியல்புகள் 
நமது ஆசிரியர் பாக்களின் அமைந்துள வென்றல் யாவர் 
க்கும் ஒப்பமுடிந்த தொன்றே அஃதொரு புறமிருக்க , 
படிப்போர்க்கும் படித்துப் பொருள் விரிக்கக் கேட் 
போர்க்கும் ஒருணர்ச்சியை யெழுப்பிப் படிக்குந் 
தோறும் கேட்குந் தோறும் பின்னும் புதிதாய் இன்பந் 
தருவனவே பாக்களாம் பெரிய புராணப் பாக்களும் 
படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் அவ்வா இரு ருணர்ச் 
சியை யெழுப்பிப் படிக்குந்தோறும் பின்னும் புதிதாய் 
இன்பந் தருவனவேயாம் இருப்புக்கடலை போன்றனவும் 
வழங்கு முரை போன்றனவும் பாக்க வாகா . இப் பாக் 
களோ கதலீபாகமாய்ப் படிக்கப் படிக்கலாய் மணப்பன 
வாம் சொல்லும் பொருளுந் தேடி வருந்தி இடர்ப்பட் 

. 
டியற்றின பாக்க ளாகா இப் பாக்கள் சொல்லும் பொரு 
ளுந் தேடி யடைந்து எதிர் நிற்ப ஆசிரியர் அவற்றுள் 
வேண்டுவ கொண்டமைத்தனவா மென்பதனைப் பாவா 
ணர் ஒருவரும் மறா ரென்க எனவே , தொகுத்துக் 
கூறின் , இப் பாக்கள் சுருங்கிய சொல்லும் நெருங்கிய 
பொருளும் நல்லோசையும் பெற்றனவாய் , செறிவு 
தெளிவு முதலிய குணங்களும் தன்மை உவமை முத 
லிய அணிகளும் நன்கமைந்தனவாய் ; மேன் மேல் நயந் 
தோற்றி இன்பம் பயப்பனவாய் , சுவை மலிந்தனவாய் , 


26 


செம்பாகம் பொருந்தினவாய் , இயல்பி னியன்றனவா 
யுள்ளன இவை இந்நூற்கே யன்றி நல்லிசைப் புலவ 
ரியற்றிய நூல்கள் எவற்றிற்கும் உரியனவேயாம் . 


1. சிறப்புச்செய்கைகள் . 
பெருக்கள் வியற்றிய நூலக ளெல்லாவற்றினும் 
காணப்படும் மேற்கூறிய இயல்க ணிற்ப , ஒவ்வொரு 
நூலினும் சிறப்புச் செய்கைகளும் பல வுண்டு கம்ப 
ராமாயணத்திற் காணப்படும் இச சிறப்புச் செய்கை 
களையே கம்ப சித்திரமெனவும் கம்பசூத்திர மெனவும் 
புகழ்ந்து கூறும் அஃதொப்பவே , இந் நூலினும் பல 
சிறப்புச் செய்கைக ளுள அவற்றின் எஞ் சிற்றறிவிற் 
கெட்டின சிலவற்றை போராற்றான் முறைப்படுத்துக் 
கூறுதும் : 
ப முன்னோன் வாக்கினை மூவிடத் தமைத்தல் 

ஈசன் திருவருட் டிறத்தைத் தாம் மறவாமை குறி 
த்தும் , பிறர்க்கும் அறிவுறுத்தல் வேண்டியும் , நூற்குக் 
கடவுட்டன்மை மிகுதல கருதியும் அவன் அடியெடுத்து 
அருளிய உல கெலாம் என்னுந் தொடரினை முதற் 
கண் வைத்ததே யன்றி , 

சோதி முத்தின் சிவிகை சூழ் வந்து பார் 
மீது தாழ்ந்துவெண் ணீற்றொளி போற்றிநின 
றாதி யாரரு ளாதலி லஞ்செழுத 
தோதி யேறின ருய்ய வுலகெலாம் 


27 


என நூற்கு நடுவனும் , 

என்று மின்பம் பெருகு மியல்பினோ 
டொன்று காதலித துள்ளமு மோங்கிட 
மன்று ளாரடி யாரவர் வான்புகழ் 

நின்ற தெங்கு நிலவி யுலகெலாம 
என அதற்கு ஈற்றினும் வைத்தன ரென்க 

( 2 ) முன்னோர் நூல்களை யடியொற்றல் . 

ஆசிரியர் திருத் தொண்டத் தொகை என்னுந் 
தொகைநூற் பெயரைக் கொண்டு தம் நூற்குத் திருத் 
தொண்டர் புராணம் என்னும் பெயர் வைத்து , அத் 
திருத் தொண்டத்தொகை பதினொரு பாசுரங்கள் 
கொண்ட தாகலின் தம் நூலைப் பதினொரு சருக்கங்க 
ளாகப் பாகுபடுத்து அப் பாசுரங்களின் ஆதினயக் 
கொண்டு அச் சருக்கங்களுக்குத் தில்லைவா ழந்தணர் 
சருக்கம் , இலைமலிந்த சருக்கம் , மும்மையாலுலகாண்ட 
சருக்கம் முதலிய பெய ரமைத்து வகை நூலுடையா 
ராகிய நம்பியாண்டார் நம்பிகள் ஒவ்வொரு பாசுரத் 
தினும் அடங்கின நாயன்மார்கள் அருஞ்செயலைக் கூறி 
முடித்ததுஞ் சுந்தர மூர்த்தி நாயனார் வணக்க 
தல் போலவே , தாமும் ஒவ்வொரு சுருக்கத்தி னிறுதி 
யிலும் அந் நாயன்மார் சரிதம் கூறி முடித்ததும் அவ் 
வாசிரியர் வணக்கங் கூறினர் இன்னும் ஆளுடைய நம் 
பிகள் நாயன்மாருக்குத் தந்த அடை மொழிகளையும் 
பினபற்றி அவற்றிற்குத் தகத் தாமும் மேம்பாடு கூறு 
கின்றார் . அதற் கெடுத்துக்காட்டாக ஓரிடங் காட் 


பாணக்கங் கூறு 


28 


2 


டுதும் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க் கடியேன் 
என்றவழிக் காணும் கலைமலிந்த சீர் என்னு புடை 
மொழிக்கு விற்கலை முதலிய நிறைந்த சீர்த்தியுடைய , 
என்றும் , ஒருகலையு மோதில னேனும் எல்லாக் கலைக 
ளும் நிறைந்த சீர்த்தியுடைய வென்றும் , கலைபோல 
விரிந்த சீர்த்தியுடைய வென்றும் பொருள் கூறற் கிட 
முண்டாயினும் சந்திரனை யொத்த சீர்த்தியையுடைய 
எனப் பொருள் கொண்டு அதற் கேற்ப , 


ஆனவத திங்கள் செல்ல வளவில் செய தவத்தி 

( னாலே 
பான்மதி யுவரி யீன்றா லெனமகப் பயந்த போது 
என்றும் , 


வண்ணவெஞ் சிலையு மற்றப் படைகளு மலரக் 

( கற்றுக் 
கண்ணகன் சாயல் பொங்கக் கலைவளர் திங்க 

( ளேபோ 
லெண்ணிரண் டாண்டின் செவ்வி யெய்தினா ரெல் 

( லை யில்லாப் 
புணணியந் தோன்றி மேன்மேல் வளர்வதன் பொ 

( லிவு போல்வார் 
என்றும் உரைத்தா ரென் றறிக அதெனொடு அமையாது 
தம் நூலகத்தும் , 


கலை மலிந்த புகழ்க் காழிக் கணநாதர் திறமு 
ரைப்பரம் என அவ் வடை மொழியினைப் போற்றி 
அமைத்துக் கொண்ஜேம காண்க . மேலும் நக்கீரமேல 


29 


|| 


நாயனா ரருளிய திருக்கண்ணப்ப தேவர் திருமறம் 
என்னும் நூலின்கண் , 

நில்லு கண்ணப்ப நில்லுகண் ணப்பவென் 
னன்புடைத் தோன்ற னில்லுகண ணப்பவென் 
றின்னுரை யதனொடும் 

எ 
என்றவழி நில்லுகண் ணப்ப வென்பதனை மும்முறை 
யடுக்கியது நோக்கியும் - இன்னுரை யென்பதனை 
நோக்கியும் ஆசிரியர் , 
( செங்கண்வெள் விடையின் பாகர் திண்ணனார் தம 

[ மை யாண்ட 
வங்கணர் திருக்காளத்தி யற்புதர் திருககை யன்பா 
தங்கணமுன் னிடக்குங் கையைத் தடுக்குமூன் றடு 

[ க்கு நாக 
கங்கண ரமுத வாக்குக் கணணப்ப நிற்க வென்றே 
எனனுந் திருப்பாவின் மூன்றடுக்கு எனவும் , அமுத 
வாக்கு எனவுங் கூறியது அருளாளர் கருத்தினின்றும் 
அவர் அணுவளவும் பிறழாமை தெரித்து நின்ற தென்க 
இனி , தங்கண் முன் னிடக்குங் கையைத் தடுக்குமுன் 
றடுக்கு நாக ,கங்கண ரமுத வாக்குக் கண்ணப்ப நிற்க 
வென்றே என்னும் பாடத்தார் கூறுவாரு முளரா 
லோ வெனின் , அப்பாடான்தாஞ் சிறவா தென் றொழிக்க. 
( 3 : தேவாரப்பதிக முதற்குறிப்புடன் அப்பதிக 

மருளிச்செய்த சந்தாக்கங் கூறல் 
சமயாசாரிய சுவாமிகள் ஒரு தலத்திற் பல பதிகங் 
விதி யிருக்கக் காண்கின்றாம் . ஆயினும் இன்ன 


30 


இன்ன சுதர்ப்பத்தில் இன்ன இன்ன திருப்பதிகம் 
ஓதப்பெற்றதென அறிதல் நமக்குக் கூடாது ஆசிரியர் 
அவ்வத் திருப்பதிக மோ திய சட்டத்தை இனிது 
விளக்கினர் . இதற்குச் சில உதாரணங் காட்டுதுங் 


. 
காண்க : 


சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுதுகுன்றிற் பன்னீ 
ராயிரம் பொன் பெற்று அவற்றை மணிமுத்தாற்றிட் 
டுத் திருவாரூ ரடைந்து பரவைநாய்ச்சியார்க்கு அச 
செய்தி யறிவித்து அப் பன்னீராயிரம் பொன்னைக் 
கோயிலின் மேலைக் குளத்தி லெடுத்துத் தருதுமென 
அவரை அழைத்துச் சென்று குளித் தித்திகித தட்வுத 
லும் பழமலைகாதர் நாயனார் பாடல் விரும்பி வாயாட் 
டாக அப் பொன்னை அங்கண் வருவியா திருப்ப அது 
கண்டு பரவையார் யரிகாச வார்த்தை சொல்ல அச சம் 
தர்ப்பத்தில் அங்கிருந்த வண்ணமே பழமலை நா 

நாதரைப் 
பாடியது பொன் செய்த மேனியினீர் என்னும் திருப் 
பதிகமெனவும் , திருவேகம்பததெந்தையை இறைஞ்சி 
அப் பெருமான் மலைவல்லி தனச்சுவடும் வளைத்தழும் 
பும் திருமேனியில் தோற்று திருப்பதிகம் பாடி யாடிப் 
ரவசாம்ப் பணிந்த நாயனார்க்குப் பெருமான் உமா 
மகேச மூர்த்தத்தைக் காட்டுதலுங் கண்டு மகிழ்ந்து 
அங்குச் சிலநாள் தங்கித் திருவாரூரைத் தரிசிக்க 
வேண்டும் என்னும் ஆதாரம்பெருக அவ்வழிப் பாடி 
யது அந்தியு நண்பகலும் சென்னுந் திருப்பதிக மென 
வுங் குறித்தமையை 


31 


1. நீற்றழகர் பாட்டு வந்து , திருவிளையாட் டினினின்று 
மாற்றறுசெம் பொன்குளத்து வருவியா தொழிந் 

( தருள 
வாற்றினிலிட்டுக்குளத்திற்றேடுவீ ரருளிதுவோ 
சாற்றுமெனக் கோற்றொடியார் மொழிந்தருளத் 

( தனிததொண்டர் 31 


16 


முன் செய்த வருள் வழியே முருகலாபூங் குழற் 

(பாவை 
தன்செய்ய வாயினகை தாராமே தாருமென 
மின்செய்த நூன்மார்பின் வேதியர்தா முதுகுன்றிற் 
பொன் செய்த மேனியினீ ரெனப்பதிகம் போற்றி 

( சைத்து 
* மாமலையாண முலைச்சுவடும் வளைத்தழுமபு மணந்த 

(மதிப் 
பூமலிவார் சடையாரைப் போற்றியரு ளதுவாகத் 
தேமலர்வாா பொழிற்காஞ்சித் திருக்கரங் கடந்த 

( கல்வார் 
பாமலர்மாலைப்பதிகர் திருவாரூர் மேற்பரவி 
1 அந்தியுநணபகலுமெனவெடுத்தார்வத்துடனசைவா 
லெந்தைபிரான் றிருவாரூ ரென்று கொலெய் துவ 

[ தென்று 
சந்தவிசை பாடிப்போய்த தாங்கரிய வாதரவு 
வந்தணைய வன்பருடன் மகிழ்ந்து வழிக் கொள்கின் 


என்னும் பாக்களாற் றெரிந்து கொள்க . ஸ்தாலீ புலாக 
தியாயம் பற்றி இரண்டோ ருதாரணங்களே ஆங்காங் 
குக் கூறுதுமெனினும் , இன்னும் அத்தகைய பலவுண்டு , 


32 


அவற்றைக் கற்றுத் தெளிக (பின்வருவன எல்லாவற்றிற்கு 
மிஃதொக்கும் ) 

திருவாரூர்த் திருக்குளத்திற் பொன் பெறாது திருப் 
பதிகம் பாடுகையில் எட்டுப் பாசுரங்களோதியும் பொன் 
வெளித் தோன்றிற் றில்லையாக ஒன்பதாவது பாசுரம் 
பாடியவுடன் அஃதெழுந்த தெனவும் , திருமறைக் 
காட்டின் ஆளுடையவரசு திருக்கடைக்காப்பினுள் , 

இரக்க மொன்றிலீர் எம்பெரு மானீரே 
எனப் பாடி 

இறைஞ்சும் வரையும் திருக்கதவந் திற 
வா திருந்து திறப்பவும் ஆளுடைய பிள்ளையார் எடு 
த்த பாசுரத்து இதுநன் கிறைவைத் தருள் செய்த 
வெனக்குன் , கதவந் திருக்காப்புக் கொள்ளுங்கருத் 
தாலே எனலும் உடன் திருக்காப்புச செய்த தெனவும் , 
திருமயிலையின்கட் சிவநேசச் செட்டியார் பாவை என் 
பினைப் பெண்ணுருவாக் காணத் திருப்பதிக மோதப் 
புக்கு முதற் பாசுர மோதிய வளவில் என்பு பெண்ணு 
ருப் பெற மேல் எட்டுப் பாசுரங்களோதிய வளவில் 
அப்பெண் பன்னிரண்டாண்டு நிரம்ப , பத்தாம் பாசுர 
மோதிய வளவிற் குடமுடைந்து பாவை வெளித் 
தோன்றப் பின்னர்த் திருக்கடைக்காப்பு விரித்தா 
ரெனவும் வரையறை செய்தல் , 
இட்டளத்தை வெளெதிரே கொடுத்தருளு மெலுக் 

( திருப்பாட் 
டெட்டளவும் பொன்காட்டா தொழிந்தருள வேத் 


( துவார் ?) 


38 


ஏத்தாதே யிருந்தறியே னெனுந் திருப்பாட் டெவ் 

[வுலகுங் 
காத்தாடு மம்பாலத்துக் கண்ணுளனாங் கண்ணுதலைக் 
கூத்தாதந் தருளாயிக் கோமளத்தின் முன்னென்று 
நீததாருந் தொடாவரிய செறிநின்றார் பரவுதலும் 
தணணீ ரணிந்தார் திருக்காப்பு நீக்கத தாழ்க்கத 

( திருக்கடைக்காப் 
பெணணீ ரிரக்க மொன்றில்லீரென்று பாடி யிறை 

[ ஞ்சுதலும் 
வேத வனத்தின் மெய்ப்பொருளி னருளால் விள 

[ ங்கு மணிக்கதவங் 
காத லன்பர் முன்புதிருக் காப்பு நீங்கக் கலைமொழி 

[ க்கு 
நாதர் ஞான முனிவருடன் றொழுது விழுந்தார் 

ஞாலத்து 
சண்பை யாளுந் தமிழ்விரகர் தாமும் திருநா வுக்க 

[ ரசர் 
பின் மொழிந்த அரைகொண்டு பதிகம் பாடு 

( மவ்வளவிற் 
கணபொற் பமைந்த நுதற்காள கண்ட ரருளாற் 

( கடிதுடனே 
திணபொற் கதவுத திருக்காப்புச் செய்த தெடுத்த 

( திருப்பாட்டின் 
எடுத்த பாட்டினில் வடிவுபெற் றிருநான்கு திருப் 

[ பாட் 
டடுத்த வமமுறைப் பன்னிரண்டாண்டை வணை 


1 


34 


தொடுத்த வெஞ்சமண பாட்டினிற் றோன்றிடக் 

( கண்டு 
விடுத்த வேட்கையர் திருக்கடைக் காப்புமேல் 

( விரித்தார் 
என்னும் பாக்களாற் பெறப்படுதலின் இன்ன தேவராப 
பாசுரம் இன்ன பயத்த தென்றலும் ஆசிரியரது செய் 
கைகளி னொன்றென் றுணர்க 


{ 4 தேவாரப் பாசுரங்கட்குச் சொற்பயன் விரித்தல் . 

சீகாழித் திருப்பதியிற் பிரமதீர்த்தக் கரைமேற் 
பிள்ளையார் உமையம்மையார் ஞானப்பா லூட்ட வுண்டு 
நிற்கையிற் செபமுடித்தெழுந்த அவர் திருத்தாதையார் 
எச்சின் மயங்கிட வுனக்கீ திட்டாரைக் காட்டு என்று 
அச்சுறுத்துழி ஒரு திருக்கை விரற் சுட்டி , 


| தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் 

மதிசூடிக் 
காடுடைய சுடலைப் பொடிபூசி யென் னுள்ளங்கவர் 

( கள்வ 
னேடுடைய மலரான் முனநாட் பணிந்தேதத வருள் 

( செய்த 
பீடுடைய பிரமாபுர மேவிய பெம்மா னிவனன்றோ 
என்னுந் திருப்பதிக மருளிச் செய்தனர் . 


தமிழ்மறை யோதப்புக்க பரமாசாரியர் , தோடு 
டைய செவியன் என்று தொடங்கியதன் உட்கிடை 
தெரிப்பான் , 


35 


1 எல்லை யிலா மறைமுதன்மெய் யுடனெடுதத வெழு 

[ துமறை 
மல்லனெடுந தமிழாலிம் மாநிலத்தோாக் குரை 

(சிறப்பப் 
பல்லுயிருங் களிகூரத தம்பாடல் பரமாபாற் 
செல்லுமுறை பெறுவதற்குத் திருச்செவியைச 

(சிறப்பிதது 


என்றமை நோக்குக. இத திருப்பதிகத்துப் பாசுரங் 
களுண் மற்றுஞ சிலவற்றிற்கும் உட்கிடை கூறு தல 


காண்க 


பாண்டி நாட்டைச் சமணக் காடு மூடியவழிப் 
பாண்டியனும் அவ்வழிப்பட்டான் அவன் மனைவி 
யார் மங்கையாக்கரசியாரும் இந்திரி குலச்சிறையாரும் 
எஞ்ஞான்று மீள்வன் ? எங்கனம் மீள்வன் ? என்றி 
ருக்கையிற் பிளளையார் திருமறைக்காட்டின்க ணெழுந் 
தருளினமை கேட்டு நாடு கெட்ட கேட்டைத் தெரி 
வித்து அவரை மதுரைக் கெழுந்தருளவித்தனர் . அங் 
கண் ஒரு மடத்திற் பிள்ளையார் எழுந்தருளியிருந்த 

றிந்த சமணர்கள அம் மடத்திற்குத் தீ வைப் 
பப பிள்ளையார் அது கண்டு , 


செய்திய 


செய்ய னே திரு வாலவாய் மேவிய 
வைய னேயஞ்ச லென் றருள் செய்யெனைப் 
பொயய ராமம ணாகொளு வுஞ்சுடா 
பைய வேசென்று பாண்டியற் காகவே , 


எனத் திருப்பதிகம் 


ஓதி யருளினர் 


ஓ 


ஈண்டுப் 


36 


( பையவே சென்று என்றதன் நோக்க மின்ன தென்று 
கெரிப்ப , 


[ 6 பாணடிமா தேவியார் தமது பொற்பிற பயிலுநெடு 

[ மங்கலாரண பாது காத்து 
மாண்டகையார் குலச்சிறையா ரன்பினாலு மரசன் 

(பாலபராத முறுத லாலு 
மீண்டுசிவ நெறியடையும் விதியினாலும் வெண்ணீறு 

( வெப்பகலப் புகலி வேந்தா 
தீண்டியிடப் பேறுடைய னாதலாலுந் தீப்பிணி 

( யைப் பையவே செல்க வென்றார் 


. 


எனப் பையவே என்னுஞ் சொற்குப் பயன் விரித்த 
சர்.. பையவே ஏன்னாக்கால் பாண்டியன் உடனே 
இறந்து பட்டிருப்பா னெனக் குறித்தமை யுணர்க 
அங்கனம் , பையவே சென்று பாண்டியற்காகவே 
எனப் பிள்ளையாரருளிச் செய்தவுடன் அவ் வழல் பாண் 
டியனைச் சுரநோயாக மேவ அமணர் அது தீர்க்க என்ன 
என்னவோ முயற்சிகள் செய்தும் ஒன்றேனும் பலித்தி 
லது . பின்னர்ப் பிள்ளையார் எழுந்தருளி அவனைத் 
தமது திருக்கையாற்றடவுதலும் அக் நோய் நீங்கி உடல் 
குளிர்ந்தான் அதன்மேற் பிள்ளையார் சமணர்களைக் 
கனல் வாதத்தின் வென்றார் . அவர்கள் அப்போதும் 
வாளா தோழியாது புனல் வாதஞ் செய்தும் எனப் 
பிள்ளையாரும் அதற் கியைந்து ஏட்டி னொரு திருப்பதிக 
நெழுதி வையையாற்றின் எதிரேறவிட்டனர் . அத் 
திருப்பதிகத்துப் பாசுரங்க கெல்லாம் ஆசிரியர் 


1 


* 


சொற்பயன் விரித்தார் . அவற்றையெல்லாம் ஈண்டுக் 
கூறின் நூல் பெருகுமாகலின் , 


1 வாழ்க வந்தணர் வானவ ரானினம் 
வீழ்க தண்புனல் வேந்தனு மோங்குக் 
வாழ்க தீயதெல லாமர னாமமே 

சூழ்க வையக முந் துயர் தீர்கவே 
என்னும் முதற் பாகர மொன்றற்கே அவர் விரித்த 
சொற்பயன் கூறுதும் : -- 
வேட்போரா 

பாராகிய அந்தணரும் அவர் வேட் டீயும் 
அலி கொண்டுண்டு பசி தீரும் வானவரும் வேட்டற் 
கின் றியமையாத கொடைக்க , ளுதவும் ஆனினமும் 
உலகின்கண் நிலைபெறுக வென்பாா வாழ்க வந்தணர் 
வானவரானினம் என்றா ரெனவும் , அங்கனம் வேள்வி 
பல்கவே , வேள்வி நற்பயன் வீழ்புன லாவது என்பதற் 
கொப்பச் சிவார்சசனைக்கு நல்லுறுப்பாகிய மழை 
பெய்க வென்பார் வீழ்க தண்புனல் என்றா ரெனவும் , 
அந்தணரையும் ஆனினத்தையும் வேள்வியையுங் காத் 
தற் குரியான் அரசனாகலின அவன் மேம்படுக வென்பார் 
வேந்தனு மோங்குக என்றாரெனவும், பிசிமயங்கள் 
யாவும் அழிக வென்பார் ஆழ்க தீயது என்றா 
ரெனவும் , உயிர்கள் யாவையும் அஞ்செழுத்து ஓதிச் 
செழிக்க என்பார் எல்லா பான பெயர் சூழ்க என்றா 
ரெனவும் , உலகத்தார் இம்மை மறுமைத் துன்பங்க 
ளைக் கெடுக்க வென்பார் வையக முந்துயர் தீர்கவே 
என்றா ரெனவுஞ் சொற்பயன் விரித்தமை , 


1 


38 


" அந்தணர் தேவரா னினங்கள் வாழ்கவென் 
றிந்தமெய்ம மொழிப்பய னுலக மின்புறச 
சந்தவேள் விகண் முதல் சங்க ரர்க்கு முன் 
வந்தவாச சனைவழி பாடு மன்னவாம ) 
1. வேள்வி நற்பயன் வீழ்புன லாவது 
நாளு மர்சசனை நல்லுறுப் பாதலா 
லாளு மனனனை வாழ்த்திய தர்ச்சனை 
மூளு மற்றிவை காக்கு முறைமையால 1 
1 ஆழ்க தீயதென் றோ திற நயனெறி 
வீழ்க வென்றுவே றெல்லா மானபெயா 
சூழ்க வென்றது தொல்லுயிர யாவையும் 
வாழியஞ் செழுத தோதி வளரவே 
சொனன வையக முந்துயா தீர்கவே 
யென்னு நீரமை யிகபரத திற்றுயா 
மன்னி வாழுல கததவா மாற்றிட 

முன்னா ஞானசம் பந்தா மொழிந்தனா 
என்னுந் திருப்பாக்களாற் றெளிக 


( 5 பிறர் மத மறுத்தல் 
தோடுடைய செவியன் என்னுந் திருப்பாசுரத்து 
எடுடைய மலரான் முனநாட் பணிந்தேத்த வருள 
செய்த என ஆளுடைய பிள்ளையார் முற்பிறப்பிற்றாம் 
மலர்கொண் டருச்சித்து வணங்கி ஏத்தத் தமக்குப் பெ 
ருமான் அருள் செய்தமை சாற்றின ரென்பர் 

, 
ரார் அவர் முனநாள் என்பதற்கு இதற்கு முற்பிறப் 
பில் என்னும் பொருள் வலந்துகொள்வ தொன் றென் 


39 


பதையும் , மேலராற் பணிந்தேத்த என்னும் முடிபு 
நேரிதன றென்பதையும் , இத் திருப்பதி பிரமபுர மென 
வும் அதன்கண் டிர்த்தம் பிரமதீர்த்தம் எனவும் , அதன் 
கட் பெருமான் பிரமேசன்னனவும் பேசப்படு கலின் 
ஈண்டு மலரான் என னுஞ் சொல் பிரமனை புணர்த்து 
மென்றலே பொருத்தமுடைத் தென்பதையும் நோக்கி 
லர்போலும் பிள்ளையார் சிவகுமாராதிருவவதாரமல்லர் ; 
சாம்சித்தரே யாவ ரென்னுந்தங் கொள்கையை நிறுத்து 
தற்கு இவர் இத்தகைய அபார்த்தங் கூறி அவல 


முறுவா 


நமரியாண்டார் நம்பிக ளருளிச் செய்த திரு 
ஞான சம்பந்தர் திருமும்மணிக்கோவை யுள் , 


காழி நாடன் கவுணியா தலைவன் 
மாமழை நோக்கி மலைமகள் புதல்வன் 


எனவும் , 


பொற்பமர் தோள நற்றமிழ் விரக 
மலைமகள் புதல்வ கலைபயி னாவ 


எனவும் பணித்தவாறு ஆசிரியர் பிள்ளையாரை அரனார் 
திருமகனாவதாரமேயென அறிவுறுத்த வேண்டி , 

கருத்து முடிந் திடப்பாவுங் காரிகையார் மணிவயிற்றி 
லுருததெரிய வரும்பெரும்பே றுலகுய்ய வுள்தாக 


லேயர்கள் 


எனவும் , 


நூல்நிக 


* 1AAIMALAI ADIGAL 


40 


பண்டுதிரு வடிமறவாப் பான்மையோர் தமைப் 

( பரமர் 
மணதெவ மறைக்குலத்தோர் வழிபாட்டி னளித 

(தருளத் 
தாண்டினிலை தரவருவார் தொடாந்தபிரி வுணர் 

( வொருகாற் 
கொண்டெழலும் வெருக்கொண்டாற் போலழுவா 

( குறிப்பயலாய 
எனவும் , 


அன்ப ரீட்டங் களிசிறப்ப வாண்ட வரசுஞ சிவக் 

( கனறும் 
எனவும் , 

இந்த மாநிலத் தின்னரு ணீங்கிட 
வந்த வைதிக மாமணி யானவா 
சிந்தை யாரமு தாகிய செஞ்சடைத் 

தந்தை யார்கழ றாழ்ந்தெழுந் தேகினார் 
எனவும் , 


ஈசர் மிழலை யிறையவர்பா லிமையப் பாவை திருமு 

( லைப்பால் 
தேச முய்ய வுண்டவர்தாந் திருமா மகனா மாதலி 

[ னாற் 
காசு வாசி யுடன் பெற்றார் கைத்தொண டாகு மடி 

( மையினால் 
வாசி யில்லாக் காசுபடி பெற்று வந்தார் வாகீசா 
எனவும் மொழிந்தன ரென்க . 


41 


. 


2 


ஆ புராண கதைகளை 
இயைத்தல் . 
யாத வன்றுவ ரைக்கிறை யாகிய 
மாத வன்முடி மேலடி வைத்தவன் 
பூத நாதன் பொருவருந் தொண்டினுக் 

காதி யந்தமி லாமை யடைந்தவன் 
என்றார் இதன்கண் , உபமந்யு கண்ணற்குச் சிவதீக்கை 
செய்த கதை யுளது 

அக் கதை யென்னை யெனின் , 
கண்ணன் சிவார்ச்சனை செய்த மலர்கள் ஆற்று நீரின் 
மிதந்து போகையில் , உபமத்யு அவற்றை எடுத்துச் 
சென்று அவற்றைக் கொண்டு சிவார்ச்சனை செய்யக் 
கண்ட கண்ணன் வியந்து உபமந்யுவை யணுகி , அடி 
காள் ! 

இ ஃதென்ன நின்மாலியங்களைக் கொண்டு 
சிவார்ச்சனை செய்தீரே என்ன , அதற்கு அவர் அவை 
நின்மாலியங்களாகா ; சிவதீக்கை பெறாத நீ யருச்சித் 
தவை யாகலின் என்றார் அது கேட்டு , ஐய ! அங் 
ஙன மாயிற சிவ தீககை செய்க எனப் பணிந்து நிற்ப , 
அலா பக்குவங் கண்டு சிவ தீக்கை செய்தன ரென்பதாம் .. 

இனி, அந்த மிலாமை யடைந்தவன் என்பது 
சிரஞ்சீவி பதம் பெற்றவன் என்னும் பொருட்டு , இங் 
ஙனங் கூறியதற்கு ஆதாரம் யாண்டுள தெனின் , வாயு 
சங்கிதையினுள தென்பாம் . 

வாயுசங்கிதைக் கதை : பாற்கடலைப் பெறுதற்குப் 
பெருமானை நோக்கித் தவம்புரிந்த உபமந்யுவைப் பெரு 
மான் பிராட்டிபாற் றந்து இஃதுன குழந்தை என்ற 
வளவிற் பிராட்டி அக் குழவியின் சிரமேற் றிருக்கரம் 


42 


. 


வைத்து நீ சிரஞ்சீவி பத முறுக என்றன ளென்பது 
இதனை , 
பணிந்த வவனை யுழைக்கூவி யுச்சி மோந்து பர 

( மேட்டி 
பிணங்கு விழிமா தினைநோக்கி யுன்றன பிள்ளை 

(யிவனென்ன 
வணங்கு மருங்குன் மற்றவளு மலாக்கையவன்றன் 

( றலைமேல்வைத 
துணங்கி யிறவாப் பதந் தன்னை யடைதி யென்ன 

( வுதவினளால் 
என்னும் வாயுசங்கிதைச செய்யுளானறிக 

ன்னும் , 
வானவ ருயய வேண்டி மறிகட னஞ்சை யுணடீர் 
புரங்கள் வேவ மூவரைத் தவிாததாட் 

( கொண்டீர் 
நான்மறைச சிறுவாக் காகக காலனைக் காய்ந் 

(நட்டீர் 
யான்மிசை யுமக்கின றானா லென்செய்வீர் போதா 

( தென்றா 
என்றார் 

இத் திருப்பாவின் முதலடியினும் மூன்றாமடியி 
னும் அமைந்த விடமுண்ட கதையும் காலனைக் காய்ந்த 
கதையும் பிரசித்த மானவை 

னனவ இரண்டாமடியின் அமை 
3. 
ந்த கதை கூறுதும் : 

பொன் , வெள்ளி , இரும்பு ஆகிய இவற்றா லாகிய 
மூவரணங்களி லிருந்து யாண்டும் அவற்றோடு பறந்து 


தானவா 


43 


جلنا 


கமலா 


ன 
) 


சென்று அதை 


சென றிறங்கி உயிர்களுக்குக் கேடிழைத்த தாருகா 
கன் , 

வித்துன்மாலி என்னும் 
மூவசுரா 

சிவபத்தியிற் சிறந்தமையின் ஊறின்றி 
வாழ்கையில் அவாகள் கொடுமை பொறாத தேவா 
கள் திருமாலுழைச் 

விண்ணப் 
பிக்க , அத் திருமால் புத்தனாய்த் தோன்றி அவா 
களை மயக்கிக் கைலை புக்குப் பெருமாற்கு அவர்கள 
கொடுமை கூறி அழிக்குமாறு குறையிரபடப் பெரு 
மான பூரதமேறி பேடருவிற் கொண்டு சென்று அம் மூவ 
ரண மடைந்து நகைத்த வளவில் அவை நீறாக மற்றை 
யாவரும வெந்தொழியச சுதன்மன் , சுசீலன் , சுபுத்தி 
என்னும் மூவரே பிழைத்துப் பெருமான் பணித்தவா 
றே காஞ்சியில் இலிங்கப பிரதிட்டை செய்து பூசிக 
துக் கைலையில் இருவர் வாயில்காப்போராகவும் மற்றொரு 
வா முழாமுழக்குபவ ராகவும் நியமிக்கப் பெற்றன 
ரென்பது இதனை மூவார் புரங்க ளெரித்த வன்று 
மூவாக்கருள் செய்த என ஆளுடைய பிள்ளையாரும் , 
( மூவெயில் செற்றஞான்றுய்ந்தமூவரிலிருவாநின் 

( றிருக்கோயிலின் வாய்தல் 
காவலாளரென்றேவியபின்னையொருவகீகரிகாடரங 

( காக 
மானை நோக்கியோாமாநடமகிழமணிமுழாமுழக்க 

( வருள்செய்த 
தேவதேவநின்றிருவடியடைந்தேன் செழும்பொழி 

[ற்றிருப்புன்கூருளானே 
என ஆளுடைய நம்பிகளும் பணித்தமை காண்க . 


44 


( 


7 ) சில தல புராண கதைகளை விடுத்தல் . 


ஸ்ரீகைலாசபதி ஒரு நாள் தனது பிம்பத்தை 
யாடியிற் கண்டு தலையசைத்து வருக வென்றழைக்க 
அழகெல்லாந் திரண்டு வந்து திருமுன் நின்று வணங் 
கப பெருமான் சுந்தரன் என்றழைத்தனன் . சராசரர் 
அமுதம் பெறல் வேண்டி மந்தர கிரியை மத்தாக நாட்டி 
வாசுகியைக் கயிருபபூட்டித் திருப்பாற்கடல் கடைந்த 
ஞான்று வாசுகி யென்னும் பாம்பு ஆற்றாது நஞ்சினை 
யு தப்ப அஃதுயிரனைத்து முண்டிட வெழ அபபோது 
திருமால் பெருமானை யணுகி , 


* இதுபொழுது காத்திலையே லெமக்கிறுதி யின்றே 

( யாம் 
விதுபடித்த பெருவகருணை வெள்ளமே 


யென்றிரப்பப பெருமான் சுந்தரனை நோக்கி , அந் நஞ்சி 
னைக் கொணர்தி யென்ன , அங்ஙனமே கொணர்ந்த 
காரணம் பற்றி ஆலாலசுந்தரன் எனப் பெற்றனன் . 
அது நிற்க , சுந்தரன் நிலை ஆடியினின்றும் வெளிவந்த 
வபபோதே அம்பிகை தனது வேத்தை அ .. நிலையாடி 
யிற் கண்டு இரண்டு கண்களாற் குறிசெய்து வருக 
வென் றழைத்தனள . இரண்டு கண்களி னழைத்தமை 
யான் மகளி ரிருவர் வெளிப்போந்து அம்மை திருவடி 
யின்கண் வீழ்ந்து 

வணங்கினா 

அவாகள் அநிந் 
திதை , கமலினியெனப் பெற்றார் என வடமொழிப் புரா 
ணங்கள் கூறுதலின் , 


45 


" ஒருதின மாடி யிற்றன் னொளிகேழு விம்பநோக்கிச் 
சுருதியோர் நான்குங் காணத் தூயவெம் பெருமா 

( னிங்கு 
வருதியென் றுள மகிழ்ந்து மலர்முடி யசைச்சு 

( மன்னுந் 
திருவமா கைலை வாழுஞ் சிவகணங் களிற்சி றக்க 


| அந்த முற்றுர் திரண்டுரு வாகியே 
சுந்த ரன்னெனத் தோன்றின னண்ணன் முன் 


( அன்ன சுந்தரற் காலால மாழியின் 
முன்ன முன்னவ னுணணமற் றன்னதைத 
தன்ன கஙகை தழீஇக்கொடு நல்கலாற் 
றுன்னு மாலால சுந்தர நாமமே 


அம்பி கைவிளங் காடியிற் றன்னுரு 
விம்பந் தன்னை விழிகொ டழைத்தனள் 


* கருணை கூரிரு கணக ளழைக்கவே 
யிரும டக்கொடி யின்னெழி றாங்கிவந் 
திருவி மாசல மீன்றம னோகரி 
மரும லர்ப்பத மேவி வணங்கினார் 


எனப் புராணங்களை மொழிபெயர்த்த பின்னோர் நூல் 
களுங் கூறுகின்றன . சுந்தரர் , அநிந்திதை , கமலினி 
இவர்கள் வரலாற்றைப்பற்றி ஆசிரியர் ஒன்று முரைத் 


தாரில்லை . 


கோதாவரிநதிக் கரையிற் சாந்தமாமுனிவரென் 
பார், முனிவர் பலர் தம்மைப் புடைசூழ்ந்து இருந்து 


46 


செவியார வுண்டு தேக்கச் சிவகரித்தியமிர்தத்தை அன் 
னார்க்குப் புகட்டுகையில் அங்குப் போந்த வாகீச முனி 
வர் அவரை நோக்கி ஐயரே ! நீர் உரைப்பன யாவும் 
பயனில் சொல் சிவன் ஒருவ னுண்டோ ? 

இல்லை , 
இல்லை சினனே பரன் ; அவன் ரீர் பகரும் வாயே வாய் 
என்றனர் . அது கேட்ட சாந்தமாமுனிவா இத்தனை 
முனிவர்களுக்கும் மலைவு பிறக்க இங்ஙனங் கூறின 
மையின் , நீர் சைன சமயம் புக்குச் சிலகால மிருந்து 
பின்னர்ச் சூலை கொண்டு திரும்புக என வெகுண்டு 
றினர் என வடமொழி நூ லொன்று கூறு மென்ப 
இத்தகைய கதையொன்றும் ஆசிரியர் குறித்திலா 

மனுச்சோழன் சரித்திரத்தில் இறைவன் ஆனா 
வும் இயமன் கன்றாகவும் வந்தனரெனத் தலபுராணங் 
கூறிற்றேனும் ஆசிரியர் யாண்டும் அப பொருள் குறித் 
தில ரென்க அற்றாகச் சிலா, 


தனிப்பெருந் தருமந் தானோர் தயாவின்றித தானை 

( மன்னன் 
பனிப்பில்சிந் தையினிலுணமைப் பான்மை சோ 

(திததா லென்ன 
மனித்தர்தம் வரவு காணா வண்ணமோர் வண்ண 

(நல்லான் 
புனிற்றிளங் கன்று துள்ளிப் போந்ததம் மறுகினு 

( CL 


- பழிப்பறை முழக்கோ வார்க்கும் பாவத்தி னொலி 

( யோ வேந்தன் 


47 


வழித்தி 

த்திரு மைந்தனாவி கொள்வரு மறலி யூர்திக் 
கழுத்தணி மணியி னார்ப்போ வென்னத்தன் கடை 

( முன் கேளாத் 
தெழித்தெழு மோசை மன்னன் செவிப்புலம் புக்க 

( போது 
என்னுந் திருப்பாக்களின் ஆசிரியர் தனிப்பெருந்தரு 
மம் ? மைந்தனாவிகொள வருமறலி என அரசனைச் சோ 
திப்ப ஆனாகப்போந்த அறவாழியந்தணனாகிய அத்தனை 
யும் அரசன் ஒருமகன் ஆவிகொள்ள ஆன்கன்றாய்ப் 
போந்த கூற்றுவனையும்உய்த்துணரவைத்தன ரென்ப 
இது பிறிதோராற்றாந் சரித்திர முணர்ந்தபின் வலிந் 
தும் நலிந்தும் அதன்கட் பொருளைப் பொருத்துவதா 
மென விடுக்க இச 

சரித்திரத்திற் பின்னும் , மனுச் 
சோழன் ஆவினைத் தேரின் வைத்துத் தானே அத் 
தேரை நடத்தின னென்ப இப்பொருள் போற்றிப்பஃ 
றொடை யென்னும் நூலின்கண் , 


" ஓடிய தேரின்கீ ழுயிர்போன கன்றாலே 
நீடுபெரும் பாவமன்றே நீங்குமென - நாடித்தன் 
மஞ்சனையு மூர்ந்தோன் வழக்கே வழக்காக " 


என்னும் அடிகட்கு அந் நூல் உரைகாரர் பாவந் தீரும் 
படி தேரிலே தாய்ப்பசுவை வைத்தூர்ந்து கொன்றது 
மகனை யமன் பிடித்து வருத்தாதபடிக்குச் செய்த கிரு 
பையே எனக் கூறிய உரையானும் அறிதற்பாலது 

தனையும் ஆசிரியர் யாண்டுங் குறித்திலரென்று 
ணர்க . 


இனி , அருச்சுனன் கண்ணப்ப நாயனாராக வுதித் 
தன னெனச் சீகாளத்திப் புராணங் கூறும் ஆசிரியர் 
நாயனாரது முற்பிறப்பினைப்பற்றி ஒன்றுஞ் சொற்றன 
ரல்லர் . ஆயினும் , 


* சிலையினைக் காப்புக் கட்டுத் திண்புலிசு ரம்பிற்செய்த 
நலமிகு காப்பு நன்னா ணாகனார் பயந்த நாகக் 
குலமவிளம் கரிய குன்றின் கோலமுன் கையிற் 

[ சேர்த்தி 
மலையுறை மாக்க ளெல்லாம் வாழ்த்தெடுத தியம்பி 


[ னாகள் 


என்னும் திருப்பாவின் , நாகக் குலம் விளங்கு அரிய 
குன்றின் என்பதற்கு (நிவாத கவசகாலகேயர்களைக் 
கொன்று தன் தந்தையாகிய இந்திரனோடு ஆசனத்தி 
ருந்து ) தேவர் குழுவின் நாப்பண் விளங்கிய அரிய 
குன்று போன்ற திண்ணனாரின் என்னும் பெரு 

ருளுங் 
குறிப்பிற் பெறப்படுத்தலின் , ஆசிரியர் நாயனார் முற் 
பிறப்பினை வாற்றான்உணர்த்தின ரெனச் சிலர் கூறும் 
அவர் கூற்று வலி புடைத்தன் றென் றொழிக. 


மேலும் , பெருமான் சிறுத்தொண்ட நாயனாருக் 
குப்பத மளிக்கையில் அவர் பெருமானை நோக்கி யோன் 
அரசின் போருளைக் கொண்டு அடியார்க்கு அமுதருத் 
தினன் ஆதலின் , அவற்கும் பேறருளல் வேண்டுமென 
அதற்குப் பெருமான் அன்ப , இற்றைக்கு இருபத்தொ 
என்ற நாள் வடக்கு வீதியிற் சண்பகமணம் வீசும் , அக் 


49 


காலை யவற்கு யாம் பேறளிப்பம் என் றவ்வாறே அற்றை 
க்கு இருபத்தொன்றா நாள் வடக்கு வீதியிற் சண்பகப் 
பூ மணம் வீச அரசற்குப் பே றளித்தன னென்ப. அ.த 
னையும் ஆசிரியர் தொட்டா ரில்லை 

இன்னும் சோமாசிமாற நாயனார் நாடோறுஞ் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக் குதவுமாறு வழுதுணங் 
காயுங் கீரையுங் கொணாந்து தந்தன ரெனவும் , ஒரு 
நாள் ஆற்றில் வெள்ளம் பெருகினமையின் அக்கைங் 
கரியம் முட்டுற்ற தெனவும் , அன்று சுவாமிகள் வழு 
துணங்காய்க் கறியும் கீரையு மின்மையின் அதற்குக் 
காரணம் வினவி நாயனார் அவற்றை நாடோறுந் தந்து 
வந்தமையையும் அன்று வாராமையையும் அறிந்து 
அவரைக் காண விரும்பின ரெனவும் , மறுநாத அவர் 
வந்தபோது அவரைச் சுவாமிகள் திருமுன் விடச் சுவா 
மிகள் ஏன் நாடோறுங் காயுங் கீரையுந் தந்தீர் ? என 
வினவ , அதற் கவர் அடிகாள் ! யான் ஒரு வேள்வி 
செய்யுங் கருத்தினன் . தியாகேசன் அவி கொள்ளு 
மாறு தேவரீர் செய்யவேண்டு மென விடையிறுப்பச் 
சுவாமிகள் அங்ஙனமே யாகுக . ஈசன் இன்ன வடிவோடு 
வருவா னென்று கூற வொண்ணாது நீர் அவன் எவ்வடி 
வோடு வரினும் அவனை அறிந்து அவிற்பாகத் தரல் 
வேண்டு மெனச் சாற்றின ரெனவும் , அதன்பின் நாய் 
னார் வேள்வி புரிகையிற் பெருமான் புலையனாகவும் பெரு 


* திருச்செங்காட்டங் குடியிற் சண்பகப்பூத் திருவிழா 
நடைபெறுத லறிக . 

4 


50 


7ாகராய 


மாட்டி பூலைச்சியாகவுங் கட்குடங்கள் சுமந்துகொண்டு 
நான்கு வேதங்கிய நாய்களோடு வர வேள்விச் சாலை 
யின்கட் பார்ப்பா ரெலலாரும் பரவி யோடவும் நாய 
னார் மயங்கவும் அடுத்த தொரு கோயிலின்கண் எழுந் 
தருளியிருந்த விநாயகப் பெருமான் குறி காட்டவும் 
நாயனார் தெளிந்து புலையனாய் வந்த பெருமானுக்கு 
அவி யுதவின ரெனவு மொருகதை கூறுப் * இதனை 
யும் ஆசிரியா காட்டினா ரில்லை . 


( 8 , சில தலபுராண தகதைகளோடு மாறு கொளல் 
பயம் சலபாசானே 

திருநீலகண்ட நாயனா! ஓரிரவு சபாபதிவைத் தரி 
சித்துத் திரும்பி வருகையிற் பெருமழைப்பான் நனைந்து 
ஒரு கணிகை மாதின் வீட்டு வாயிற் புறத் தொதுங்கி 
நிற்ப , அதனை யறியாத அக் கணிகையின் பணிப்பெண் 
உண்ட கலத்தைக் கழுவிய நீரினைப் பலகணி வாபாயி 
லாக வீதியின் வீச அது நாயனார்மேற் பட , அவா 
சினந்து .இது செய்தார் யார் ? என உரைப்ப , அவ 
வோசை கேட்ட கணிகை மாது விரைந்து வெளிப் 
போந்து நிகழ்ந் தமை யறிந்து கர நெரித்து வயிறு 
பிசைந்து அடிகாள் ! அறியாது செய்த அபசாத 
தைப் பொறுத்தருள்க வென வேண்டி அவரை அழைத் 
துக் கொண்டு உட்புகுந்து எச்சில் நீங்க மஞ்சன மாட் 


mw0 


சோமயாஜி மாற நாயனார் திருப்பதியாகிய அம்பா மா 
காணத்திற் கொரு கற்றூரத்துப் பொங்குசாராயநல்லூர் இரு 
தத லறிக . அப்பேர் இற்றை ஞான்று கொ 
கொங்கராயநல்லூ 
ன மாறி வழங்குகிற தென்ப . 


51 


மியங் கூறு 


டிச் சந்தனக் கலவை பூசி நிற்ப , அவட் கின்மொழி 
வழங்கி நாயனார் தம் மனை புக அவர் மனைவியார் தங் 
கணவனார் காலந் தாழ்த்து வந்தமையான் அவர் ஒழுக் 
கத்தின் ஐயங் கொண்டு வினவ , அவர் நிகழ்ந்தமை கூற , 
அதனை நம்பாது மனங் கொதித்து அவர் தம்மைத் 
தீண்ட வந்துழித் திருநீலகண்டத்தின் மீது ஆணை 
நிகழ்த்தின ரென வடமொழி ஏம சபாநாத மான் 

மென்ப சைவப் பெரியா ரொருவரும் இரு 
ஙனங் கூறாமையானும் இங்ஙனம் கூறின் நாயனா 
அன்பின் றன்மைக்கும் அவர் மனைவியார் கற்பின் 
பொற்றிக்கும் அழிவு நேர் தலானும் ஆசிரியர் இது வட 
மொழிவாண ரொருவர் கட்டுக்கதை யென்றே கழித் 
தனர்போலும் ஆசிரியர் அச சரிதங் கூறுமாற்றின் 

அவரவர் 
பகுதியைப் பின் விரிப்பாம் : 

இனி , வடமொழிச் சீகாழி மான்மியம் அநாதி 
மல முத்தனாகிய ஐயன் அறுமுகனை நோக்கி நமது 
அடியாரையும் அருமறைகளையும் இகழுஞ் சமணர் 
களையும் புத்தரையும் வென் றொழித்துப் பூதி சாதன 
முறையை உலகின் நிலைபெறுத்துக வென்ன , அவ 
வாறே இளையபெருமாள் சீகாழியிற் பிரமதீர்த்தக்கரை 
யிற் றவம் புரிந் திருந்த சிவபாதவிருதயர் முன் இளஞ் 
சூரியனைப் போன்ற குழந்தையாய் வந்தன ரெனக் 
கூறுமாகலின் அதனைத் தமிழின் மொழிபெயர்த்த 
அருணாசல் கவிராயரும் , 


52 


T 


முததன துணர்ந்து மூவிரு கமல முகவனை நோக் 

( கிமண ணிடைநம 
பத்தரை மறையைப் பனுவலை யிகழும் படிறரை 

( வல்லம் ணரைவெம 
புத்தரைத் தடிந்து சைவவை திகவெண பூதிசா தன 

( முறை நாட்டி " 
லந்தொ 

றா 

(மாலிகை சாததும் 
பொலங்கொள் காரணமுண டாதலி னுலகிற் பிறந் 

திவண வருகென மகிழ்கூர்ந 
திலங்குநீர் வேணி யண்ணலாங் கருளி யெண்ணி 

( ரண டாயிரங் கணததை 
நலங்கிள ரடிய ராகவென் ே 

கவென் றேவ நாமவேன் முரு 

( கனு நயந்தான் 


( பூதல மதனிற் காழிமா நகரிற் புண்டரீ கன்றடத் 

( தொருசாரா 
மாதவம் புரிவோன் முன்னிளங் கதிர்போன் மத 

( லையாய் வந்தனன் கந்தன் 


என்றாராலோ வெனின் , அவ்வடமொழி மான்மிய வுரை 
யுந் தமிழகத் தான்றோ ருரை கடந்து சேறலின் அத 
னையு மாசிரியர் கொண்டில் ரென்க . 


( 9 ) தல நாயகர் பெயர் மொழிதல் 
திருத்துருத்தி , யென்னுந் திருப்பதியிற் பெரு 
மான் வடமொழிப்பெயர் (உக்தவேதீசுவரர் என்பது , 
தமிழின் அதற்கு நேர் சொன்னவா றறிவார் என்பது . 


53 


பிள்ளையார் திருத்துருத்தி பென்னுந் திருப்பதி புக்குப் 
பெருமானைத் தொழுதா ரென் றுரைக்கப போந்த ஆ 
சிரியர் , 


( பொன்னி மாநதிக் கரையினின் மீணடுபோந் 

( தணைந்து 
சொன்ன வாற்றி வார் தமைத் துருத்தியிற் றொ 

( ழுதார் 


எனத் தல நாயகர் பெயரையுங் கூறினா ரென்க 


மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந் தருவிவெடில் 

படக் 
கரையொடுந் திரைகொணாந் தெற்று 
மன்னமாங் காவிரியாங் கரையுறைவா ரடியிணை 

தொழுதெழு மன்பரா மடியா 
சொன்னவா றறிவாா துருத்தியார் வேள்விக் 

குடியுளா ரடிகளைச செடியனே னாயே 
னென்னைநான் மறக்குமா றெம்பெரு மானை 

யென்னுடம் படும்பிணி யிடர்கெடுத் தானை 
என்னும் ஆளுடைய நம்பிகள் திருத்துருத்தித் திருப் 
பதிகத்தும் சொன்னவாற்றிவார் என்றமைய 

யறிக 


இன்னும் , மாந்தா வென்னும் அரசன் மூப்பன் 
வருந்தி விரைவின் மரித்தற் கோ ருபாயங் கேட்ப 
ஆலய தருமங்களைக் குறைப்பின் மரணம் நேரு 
மேனச சிலர் கூறக் கருணீகனை அழைத்து எல்லாக் 
கோயிற்றருமங்களையும் குறைத் தெழுதி வருமாறு எவ 
அவன் அவ்வாறே எழுதிவந்து தர அதைப் படிக்கையில் 


54 


திருவொற்றியூர் நீங்கலாக வென்றெழுதியிருக்க , அது 
கண்டு அரசன் அவனைச் சினந்து பேச அவன் தான் 
அஃதெழுதியதில்லையென மறுப்ப , அரசன் தானே அச 
சொற்களைக் கீறித் தன்னிடஞ் சேமித்து வைத்திருந்து 
மறுவலும் பார்க்கையில் கீறலழிந்து பழையபடி திரு 
வொற்றியூர் நீங்கலாக வென் றிருக்க , அது பெருமான் 
எழுத்தென வறிந்து அவ னருட்டிறம் வியந்து திரு 
வொற்றியூர் சென்று திருக்குளத்தின் மூழ்கி இளமை 
யோடெழுந்தன னென்பது கதை அத் தலத்துப் பெரு 
மானுக்கு எழுத்தறியும் பெருமான் என்னுந் திருப 
பெயருமொன் றுண்டு இத் திருப்பெயரை ஆசிரியா 

* எழுதாதமறையளித்த வெழுததறியும் பெருமானைத 
தொழுதாவ முறநிலத்திற் றோய்ந்தெழுந்தே யம் 

(கமெலா 
முழுதாய பரவசத்தின் முகிழ்த்தமாக கா 

கான் மூழ்க 
விழுதாரை கணபொழிய விதிாப்புற்று விம்மினா ” 
என்னுந் திருப்பாவின் வைத்தமை காண்க 

10 ) ஆலயங்களின் பெயர் சாற்றல் 
திருவாரூர் ஆலயத்தின் பெயர் பூங்கோயில் எனல 
தெரிப்பான் , 

அனையதனுக் ககமலரா மறவனார் பூங்கோயில் 
என்றும் , 
திருவெண்ணெய் நல்லூர் ஆலயத்தின் பெயர் < தி 
ருட்டுறை எனவ் தெரிப்பான் , 
திருவருட் டுறையே புக்கார் கண்டிலர் திகை 

( நின்றார் 


55 
என்றும் , 
கருவூர் ஆலயத்தின் பெயர் ஆனிலை எனல தெரிப் 
பான் , 

அந்நிலை யானா வாழ்வ தானிலை யென்னுங் கோயில் 
என்றும் , 


புகலூர் ஆலயத்தின் பெயா வர்த்தமானேசசுரம் எனல 
தெரிப்பான் 


மனனும் புகலூ ருறைவாரை வர்த்தமான வீசசுரத்து 
என்று கூறுதலின் ஆலயங்களின் பெயர் கூறுதலும் 
இவா செய்கைகளுளொன் றென்க.. 


(( 11 ) சில ஆலயங்களின் முன்னை நிலைமை தெரித்தல் 
ஆலயங்கள் நிலைமாறுதலு முண்டு 

திருவண்ணா 
மலை ஆலயம் இஞ்ஞான்து மலையடிக்க ணுளது முன் 
னொரு ஞான்று மலைமீ திருந்த தென்பதனை , 
செங்கண விடையார் திருவண்ணா மலையைத் 

தொழுது வலங்கொண்டு 
துங்க வரையின் மிசையேறித் தொண்டர் தொழு 

[ ம்புக் கெதிர்நிற்கு 
மங்க ணரசைத் தொழுதெழுந்து திளைத்துத் திரு 

(நாவுக்கரசா 
தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை 


( சாதித்தார் " 


தணணீர் முடியாா திருவண்ணா மலையைச சென் 

( று சேர்வற்றால் 


- 56 


அங்க ணணைவார் பணிந்தெழுந்து போற்றி செய் 

[தம் மலைமீது 
தங்கு விருப்பில் வீற்றிருந்தார் தாட்டா மரைக 

[ டம்முடிமேற் 
பொங்கு மார்வத தொடும் புனைந்து புளக மலர்ந்த 

(திருமேனி 
யெங்கு மாகிக் கண்பொழிபு மின்ப வருவி பெருக் 


[ கினார் " 


கண்ணகம் 


என்னுந் திருப்பாக்களாற் றெரித்தனர் 

திருக்காளத்தி ஆலயமும் மலைமீ திருந்த தென் 
பதனை , 

மலைக்சிகர சிகாமணியின் மருங்குமுன் னேநிற்குஞ் 
சிலைத்தடக்கைக் கண்ணப்பர் திருப்பாதஞ் சேர்ந் 

( திறைஞ்சி 
லைத்து விழுங்கண்ணருவி யாகத்து 
தவி யாகத்துப் பாய்ந்தி 

[ழியத 
தலைக்குவித்த கையின ராய்த் தாழ்ந்து புறம் போந் 

( கணைக்தார் ) 

அயன்மாறேடு 
மருந்து வெளி யேயிருந்த திருக்காளத்தி 
மலையடிவா ரஞ்சார வந்து தாழ்ந்தார் 
தாழ்ந்தெழுந்து திருடிலையைத் தொழுது கொண்டே 

தடஞ்சிலா தலசோபா னத்தா லேறி 
வாழ்ந்திமையோர் குழாநெருங்கு மணிநீள் வாயின் 
மருங்கிறைஞ்சி யுட்புகுந்து வளர்போற்கோயில் 
பங் கொண்டிறைவர் திருமுன் பெய்தித் 

வை , மேற்கொண்டு செல்கை போற்றி , 
ழ்ந்தெழுவார் . குப்பட்ட பயன் காண் பார்போன் 
மெய்வேடர் பெருமானைக் கண்டு வீம்ர் சார் 


57 


வா 


2 


என்னும் திருப்பாக்களாற் றெரித்தலுங் காண்க . 
12 ) சிவஸ்தலங்களுண்மை காட்டி நிலச்சிறப்புரைத்தல் . 
நப்பாட்டுத் திசைகளினுச் தென்றிசை மேம்பட 
வந்த புண்ணியம் யாது ? என முனிவர்கள் வினவ , 
அதற்கு உபமந்யு மாமுனிவர் சிதம்பரம் , திருவாரூர் , 
காஞ்சி , திருவையாறு, சீகாழி முதலிய பல சிவஸ்தலங் 
களுண்மையின் ஏனைத் திசைகள் அத் திசையை யொவ் 

என விடை பகர்ந்தன ரெனல் காண்க மேல் ; 
திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் - புராணத்தும் , 
தொண்டை நாட்டு வளங் கூறப்புக்க ஆசிரியர் நானி 
லமும் பாகுபடுத்து அவற்றிற் கருப்பொருள் உரிப் 
பொருள் விரித்த தன்றி அந்நாட்டுக் குறிஞ்சியுள் திருக் 
காளத்தி , திருவிடைச்சுரம் , திருக்கழுக்குன் மும் ; 
முல்லையுள் திருமுல்லைவாயில் , திருவூறலும் ; மருதத் 
துள் திருவல்லம் , திருமாற்பேறும் ; நெய்தலுள் திரு , 
வொற்றியூர் , திருமயிலை , திருவான்மியூரு முண்டெனக் 
காட்டி அத் திருத்தலங்களின் சிறப்பையும் ஆங்காங்குக் 
குறித்தமை காண்க 
( 13) கண்ணுதற் பெருமான் காட்சிமுறை கூறல் . 

திருவாரூர்த் திருவீதிக்கண் ஒரு மைந்தன் மருமக் 
தன் றேராழி யுற வூர்ந்த ம.சுச்சோழற்குப் பெருமான் 
காட்சி தந்தமை கூறுகையில் , 
அண்ணலவன் கணணெதிரே யணிவீதி மழவிடை 

மேல் 
விண்ணவர்க டொழநின்றான் வீதிவிடங் கப் 

(பெருமான் 


58 


என உமையம்மையாரைப்பற்றி யொன்றுங் கூறாமை 
யும் , கற்புடை மனையாரோடு இன்னிலை தெறி வழாது 
நின்று தன் மாட்டுந் தன்னடியார் திறத்தும் பேரன்பு 
செலுத்தி அருஞ்செயல் புரிந்த நாயன்மாருள் திருநீல 
கண்ட நாயனார் , இயற்பகை நாயனா , இளையான்குடி 
மாற நாயனா ரிவாகட்குப் பெருமான் காட்சி தந்தமை 
சாற்றுகையின் முறையே , 


துன்னிய விசும்பினூடு துணையுடன் விடைமேற் 

( க 

கண்டார் ) 
தன்றுணையுடனேவானிற்றலைவனைவிடைமேற்கண 

( டார் 
ஏலவார் குழலா டனனோ டிடபவா கனனாய்த் 

( ன்றி 


என உமையம்மையாருடன றோன்றினமை கூறு 
தலும் , 
தான் பெறு மழலை மொழிமகன் றன்னைத் தன் 

( கையா லுளங்களித் தரிந்து 
சமைத்துல கறிய விடுபெருந் தொண்ட 


ராகிய சிறுத்தொண்ட நாயனார்க்குக் காட்சி தந்தமை 
மொழிகையில் , 

மலைபயந்த 
தையலொடுஞ் சரவணத்துத் தநயரொடுந் தாம 

(ணைவார் 


என உமையம்மையார் , இளைய பிள்ளையார் ஆகிய இரு 
வருடன் அணைந்தமை கூறுதலுங் காண்க 


59 


( 14. வடநூற் பொருளொடு ஒப்பக் கூறல் , 
ஆயுக்த கேப்ய : சோரேப்ய : 
பரேப்யோ ராஜவல்லபாத் 
ப்ருதிவீபதி லோபாசய 

நராணாம் பஞ்சதா பயம் 
( சேவர்க 

களானும் கள்வரானும் பகைவரானும் அர 
சற்குப் பிரியமானவரானும் அரசனுடைய உலோபத் 
தானுங் குடிகளுக்கு ஐந்து விதமான பயமுண்டு ) என் 
னுங் காமந்தக நீதி நூற்பொருளொடு ஒப்ப , 

| ‘ மாநிலங்கா வலனாவான் மன்னுயிர்காக் குங்காலைத் 
தானதனுக் கிடையூறு தன்னாற்றன் பரிசனத்தா 
லூனமிகு பகைத்திறத்தாற் கள்வரா லுயிர்தம்மா 
லான பய மைந்துந் தீர்த தறஙகாப்பா னல்கனா 


என்றமை கண்டு கொளக. 


. 


மாககவி 

ஹாதயகம் சம்பிரதி ஹேது ரேஷ்யத 
• சுபஸ்ய பூர்வா சரிதை க்ருதம் சுபை 
சரீர பாஜாம் பவதீய தர்சநம் / 
வ்யாக்தி கால தருதயேபி யோக்யதாம் 


( உாது காட்சி உயிர்கட்கு நிகழ்காலத்திற் பான 
நிகளைப் போக்குகிறது , வருங்காலத்தின் மங்களத்திற் 
கேது வாகிறது , சென்றகாலத்திற் செய்த நல்வினைப் 
பய னாகிறது , ஆகலின் முக்காலத்தினும் ( அவ் வுயிர்க 
னின் ) நன்மைக் குரித் தாகிறது ) 
என்னுஞ் சுலோகத்திற் கூறிய பொருளொடு , 


60 


சென்றகா லத்தின் பழுதிலாத திறமுமினியெதிர் 

( காலத்தின் சிறப்பு 
மின்றெழுந் தருளப் பெற்றபே றிதனா லெற்றைக் 

( குந் திருவரு ளுடையோ 
நன்றியி னெறியி லழுந்திய நாடு நற்றமிழ் வேந் 

(தனு முய்ந்து 
வென்றிகொ டிரு றே றொளியினால் விளங்கு மேன் 

( மையும் படைத்தன மெனபார் 


என்னுந் திருப்பாவிற் பொருளொடு ஒத்திருத்தலு மறி 
யத்தக்கதாம் . 


னி , காளிதாஸகவி தமது சாகுந்தல நாட 

நாடகத் 


தில , 


1. சிதரே நிவேஸ்ய பரிகல்பித ஸதவ யோகா 
ரூபோசச யேந விதிநா மநஸா கிருதாது 
ஸ்திரீ ரதந் சிருஷ்டி பரா ப்ரதிபாதி ஸாமே 
தாதுர் விபுதவ மநுசிந்தய புஸ்ச தஸ்யா 


அகணடம புணயாநாம பலமிவச ததரூப மநகம் 1 


( பிரமன் சித்திரத்தைத் தீட்டி ( அதற்கு ) உயிர் 
தர வந் தவளா ( அல்லள் ) , ( சந்திரன் முதலிய அழகிய 
இயற்கைப் பொருள்களின் ) அழகைத் திரட்டி மனத் 
தினால் அமைக்கப் பெற்றவளா ( அல்லள் ) , பிரமனுடைய 
சக்தியையும் இவளுடைய அங்கத்தின் அழகையும் 
ஆராயின் இவள் பெண்மணியின் தனிப் படைப்பாக 
எனக்குத் தோன்றுகிறாள் ) 


61 


( இவள் குற்றமற்ற வுருவம் நிறைந்த புண்யங்க 
ளின் பயன் போலும் ) எனக் கூறியவற்றின் பொரு 


ளொடு , 


* ஒவியநான் முகனெழுகவொண்ணாமையுள்ளத்தான 
மேவியதன் வருத்தமுற விதித்ததொரு மணிவிள 

( க்கோ 
மூவுலகின் பயனாகி முன்னின்ற தெனநினைந்து 

நாவலாகா வலர்நின்றார் நடுநின்றார் படைமதனார் 
என்னுந் திருப்பாவின் பொரு ளொருவழி யொத்திருத் 
தலு நோக்கித் தெளிக 


( 15 ) திருக்குறளின்கண் மொழிகளையும் பொருளையும் 

பொன்னேபோற் போற்றல் . 


து 


படைகுடி கூழமைச்சு நட்பரணாறு 

முடையா னரசரு ளேறு 
என்னும் பாவிற் குடி கூழ் என்னுஞ் சொற்கள் ஆக் 
கப்பொருளன . பரிமேலழகரும் , 


ஸ்வாம் யமாதய சுகுர்த் கோச ராஷ்ட்ர துர்க்க 
பலாசெ ராஜ்யாங்காரி 


( ராஜா, மந்திரி , நட்பு , பொருள் , நாடு , அரண் , படை 

வை இராஜஜியத்திற்கு அங்கம் ) என அமாங் கூறற் 
கேற்ப ஈண்டுக் குடி யென்பது அதனையுடைய நாட் 
டினை யென்றும் , கூழ் என்றது அதற் கேதுவாகிய 
பொருளை யென்றும் உரை வரைந்தனர் . 


63 


அவ் வருஞ்சொல் இரண்டையுமே ஆசிரியர் , 


தாழுஞ் செயலின் றொருமன்னவன் 

ஙக வேண் 

( டுங் 
கூழுங் குடியு முதலாயின கொள்கைத் தேனுஞ் 
சூழும படைமன் னவன்றோளிணைக காவ லினறி 
வாழுந் தகைத்தன் றிந்தவையக மென்று சொன் 

னார் 
என்னுந் திருப்பாவின் வைத்தமை காண்க 


மேலும் , 


உருளாய மோவாது கூறிற் பொருளாயம் 
போஒய்ப் புறமே படும் 


என்ஆம் பாவிற் பொருளாயம் உருளாயம் என்னும் 
மொழிகளை , 


இருளாரு மணிகண்ட ரடியார்க்கின் னமுதளிக்கப் 
பொருளாய மெய்துதற்குப் புகழ்க்குடந்தை யம் 

( பலத்தே 
யுருளாயச சூதாடி யுறுமபொருள்வென றனநம்ப 
ரருளாக வேகொண்டம் கமுது செய்வித தின்புறு 


( வார் 


என்னுந் திருபபாவின் அமைத்தமை யறிக 


இன்னும் , 


பொய்யாமை பொய்யாமை யாற்றி னறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று 


63 


என்னும் பாவின் கருத்தாகிய பொய்நீக்கிற் பிற வறஞ் 
செய்கை நன்றா மென்பதனை அமைத்து , 

பொயகடிந் தறத்தின் வாழ்வார் 


என்றார் 


பின்னும் 


தெய்வந் தொழாஅள் கொழுநற் றொழுதெழுவாள் 

பெயயெனப் பெய்யு மழை 
என்னும் பாவிற் பொருளை யுள்வைத்து ஆசிரியர் , 


மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் 


என்ற தூஉங் காண்க 


அன்றியும் , 


புணர்ச்சி பழகுதல் வேண்டா வுணர்ச்சிதா 
னட்பாங் கிழமை தரும் 


என்னும் பாவிற் பொருளை யுள் வைத்து , 
காண்டகைமை யின்றியுமுன் கலந்தபெருங் 

( கேண்மையினார் 
என்ற தூஉ மறிக 
அஃதன றியும் , 

நெடுங்கடலுந் தன்னீர்மை குன்றுந் தடிந்தெழிலி 

தானல்கா தாகி விடின் 
என்னும் பாவின் மொழிகளையும் பொருளையுங் கொ 
ண்டு , 


64 


நிகழ்ந்த தன்மையி னிலவுமேழ் கடனீர்மை 

( குன்ற 
வெகுண்டு வெங்கதிர் பரப்பலின் முதிர்ந்தது 

( வேனில் 
என்றமையுந் தெளிக 
அதன் மேலும் , 


. 


கண்டுகேட் டுணடுயிர்த துற்றறியு மைம்புலனு 

மொணடொடி கணணே யுௗ 
என்னும் பாவிற் பொருளை , 


. 


புண்டரிகத தவள்வனப்பைப் புறங்கணட தூநலத் 

( தைக் 
கண்டுகேட் டுணடுயிர்த்துற் றமர்ந்திருந்தார் காத 

( லினால் 
என்றமையுந் தெளிக 


( 16 ) பாடுவித்தோன் புகழ் பாவின் நிறுத்தல் . 

ஆசிரியர் அடியார் புகழைப் பாடுமாறு தம்மைத் 
தூண்டி உரிய உதவிகள் யாவுஞ் செய்த அநபாய 
சோழன்மாட்டுத் தமக் குளதாய நன்றியறிவான் 
அவன் பெயரையும் பெருமையையும் உலகின் நிலைநிறு 
த்தல் வேண்டி அவற்றைத் தம் நூலகத்துப் பன்முறை 
யுரைத்தன ரேனும் , 
கையின் மான் மழுவர் கங்கைசூழ் சடையிற் கதிரி 

( ளம் பிறைகறுங் கண்ணி 
யையர் வீற் றிருக்குந் தன்மையி னாலு மளப்பரும 

[ பெருமையி னாலு 


65 


மெய்யொளி தழைக்குந் தன்மையினால் வெள்ளி 

( வெண குடைய பாயன் 
செய்யகோ லபயன் றிருமனத தோங்குந் திருக்கயி 

( லாயநீள் சிலம்பு ) 
என்னுஞ் சிலேடைக் கவியின்கண் அவன் பெருமையை 
நன்கு விளக்கினர் . 

பின்னோரும் பாடுவித்தோன் புகழைப் பாவகத்து 
நிறுத்தலாகிய இச் செய்கையைப் பின் பற்றினமை 
காண்க 
( 17. நாயன்மார்க்கு அடியார்மாட்டுப் பரிவினை விளக்கல் 

திருநீலகண்ட நாயனார் தாம் திருவோட்டைக் 
கெடுத்தமை குறித்து அந்தண ரவையின் வழக்குக் 
தொடுத்து அடியார் நிற்பத் தாம் வாய்ப்பிறப்புக் 
கூறப் புக்கவழி , 

நீணிதியா மிதுவென்று நின்றவர் தருமோடு 
பேணியான் வைத்தவிடம் பெயர்ந்துகரந் ததுகா 

( ணேன் 
என்றார் . இதன்கண் , நின்ற விவர் என்றதனால் அடி 
யார் நிற்றல் பொறாராய் நெடுநேரம் அடியாரை நிற்க 
வைத்து அவர் வாய்ப்பிறப்புக் கேட்டீர் அந்தணீர்! 
அவர்க்கு ஓரிருக்கை நல்கவேண்டும் என அவையத் 
தாருக்குக் குறிப்பித்தமை தோன்றலின் அவருக்கு 
அடியார் மாட்டுள்ள பரிவினை விளக்கிற் றென்க 

இன்னும் , அப்பூதியடிகள் ஆளுடையவரசினைக் 
காணு முன்னும் அவர்மாட் டன்புடையராய் , 

அளவைக ணிறைகோன் மக்க ளாவொடு மேதி 
5 


4 


66 


மற்று , முளவெலாம் அரசின் சாரு சாற்றி , பாடங்கள் 
தண்ணீர்ப்பந்தர்கள் யாவும் அரசின் நாமத்தின் வழங் 
குளித்து வாழ்கையில் அவ் வரசு திங்களூர போந்து 
அடிகள் மனையின் றலைவாயிலி னின்று சிறிது போது 
சொல்லாடித் தாமே அவரென் றறிவித்த வளவில் 
அற்புக் குறிகள் யாவுந் தோன்ற வணங்கி முன்னின்று 
கூத்தாடிச் சூழ வோடிப்பாடி , 
- மூண்டபெரு மகிழ்சசியினான் முன் செய்வ தறி 

( யாதே 
யீண்டமனை யகத்தெய்தி யில்லவர்க்கு மக்களுக்கு 
மாண்டவர செழுந்தருளு மோகையுரைத் தார்வ 

[ முறப் 
பூண்டபெருஞ் சுற்றமெலாங் கொடுமீளப் புறப்பட் 

[ டாா 
என்றனர் இதன்கண் பன்னெடு நாளாய்ப் பாராமலே 
பத்தி செய்து வந்து அரசினைத் தாமே நேரிற் பார் 
த்தவுடன முகமன் வழங்கி ஆசனமளித் துபசரித்தன் 
முறையாக , அவரை வாயிலின் நிற்க விட்டு இது முன் 
செய்வது இது பின் செய்வது என் றறியாது , மனைய 
கம்புக்கு மனைவி மக்கண் முதலிய சுற்றத்தார்க்கு அந் 
நற்செய்தி கூறி அவர்களுடன் மீள வந்தன ரென அடி 
கள் பரிவிருந்தபடியை நன்கு விளக்குதல் காண்க 

( 18 ) நாயன்மார் அநுபவங் கூறல் 
ஆளுடையநம்பிகள் கனகசபையிற் றிருக்களிற்றுப் 
படியின் மருங்கு சென்று தாழ்ந் தெழுந்தா ரென்று 
சொல்லவந்த ஆசிரியர் , 


நயன் 


67 


வையகம் பொலிய மறைசசிலம் பார்ப்ப மன்றுளே 

( மாலயன் றேட 
வையர்தாம வெளியே யாடுகின்றாரை யஞ்சலி மலா 

ததிமுன் குவித்த 
கைகளோ திளைத்த கணகளோ வந்தக் கரணமோ 

[ கலந்த வன்புந்தச 
செய்தவம் பெரியார் சென்று தாழ்ந் தெழுந்தார் 

( திருக்களிற்றுப்படி மருங்கு 
எனச் சொல்லினர் . 

இதனுள் , கைகளோ ( முன் ) குவித்த , கண்களோ 
( முன் ) திளைத்த , அந்தக்கரணமோ ( முன் ) கலந்த 
வென்ற தென்னை ? அந்தக்கரணங் கலக்குமுன் கைகள் 
குவித்தலுங் கண்கள் திளைத்தலும் எங்கனம் கூடும் ? 
நினைத்த லின்றி ஒன்றைச் செய்த லென்பது நமது அனு 
பவத்திற்கு மா றன்றார் எனின் , அன்று , 

உடுக்கை யிழந்தவன் கைபோல வாங்கே 

யிடுக்கண களைவதா நட்பு 
என்புழிப் பரிமேலழகர் அற்றங் காத்தற்கட் கை தன் 
மனத்தினு முற்படுதலின் , அவ்விரைவு இடுக்கண் களை 
வழியும் அம் முதற் கொத்த தொழிலுவமையினும் வரு 
விக்க என்றுரைவகுத்தவாறு நம் அனுபவத்தினும் நம் 
மா லன்பு செய்யப்பட்டார்க் கோ ராபத்து நோவுழி 
நமக்குத் தெரியாது நம்மாட்டு முயற்சி நிகழக் காண்ட 
லின் என்க . எனினும் , நினைப்பும் முயற்சியும் ஒரே 
காலத்து நிகழு மென்பதே கருத்தெனக் கொள்க . 

கம்பரும் , 


68 


புந்தி யோபே ருவகைப் பொருமலோ 
வுந்தி யோங்கு மொளிவளைத் தோள் கொலோ 
சிந்தி யோடு கலையுடைத் தோகொலோ 
முந்தி யோங்கிய தியாது முலைகொலோ 


என்றமை காண்க , 


அதன்மேல் , 


ஐந்துபே ரறிவுங் கணகளே கொள்ள வளப்பருங் 

( கரணமோர் நான்குஞ் 
சிந்தையே யாகக் குணமொரு மூன்றுந் திருந்து 

( சாத துவிகமே யாக 
விந்துவாழ் சடையா னாடுமா னந்தவெல்லையிறனிப் 

( பெருங் கடத்தின் 
வந்தபே ரின்ப வெள்ளத்துட் டிளைத்து மாறிலா 

[மகிழ்ச்சியின மலர்ந்தார் 


என்றனர் 
இதன் கருத்து : 

ஐம்பொறிகளுள் ஏனைய நான்கு பொறிகளுக் 
தத்தம் புலன்களை நுகராவாகக் கண்ணாகிய ஒரு பொ 
றியே அவற்றின் வன்மையோடும் தன் புலனாகிய உருவ 
த்தை நுகரவும் , அந்தக்கரண நான்கனுள் ஏனைய தத் 
தந் தொழில் செய்யாவாகச் சித்தம் ஒன்றுமே விடயத் 
என் அழுந்திநிற்றலாகிய தன் றொழிலைச் செய்யவும் , 
குணங்கள் மூன்றனுள் எனைய குணங்கள் நில்லாவாகச் 
சாத்துவிக மென்னும் உத்தமகுணமே தலைப்பட்டு நிற 
கவும் திளைத்து மகிழ்ந்தன ரென்பது . ஆன்மாவிற்கும் 


69 


மனத்திற்கும் கூட்டாவும் பின் மனத்திற்கும் பொறிக் 
கும் கூட்டரவும் நேர்ந்தாலன்றி ஞானம் பிறவா 
தென்க . எனவே, மனம் ஒருபொறியொடு கூடி நின்று 
ஒரு விடயத்தைப் பற்று மென்பதாம் ஆகவே , மனம் 
ஒவ்வொரு பொறியொடுந் தனித்தனி கூடி நின்று , 


அர்க்க வுதயத தலம் புயமாத 
லெற்குவளை யா ,தவித ழெட்டிற்கு நிற்குமதி 
லூசி முனைதெறி கத லோரிதழிற செல்கால 
மாசில் கணமாய் வரும் 


என்றபடி மிக நுண்ணிய கணமென்னுங் காலவெல் 
னும் மாறிமாறிப் பல விடயங்களைப் பற்றும் வலிய 
த் தென்றறிக . இதனால் , வடநூலாரும் இந்திரியான 
மனோராஜா என்றனர் . ஆயின் , மனம் ஒரு பொறியோடு 

ரு விடயத்தைப் பற்றுகை யில் தோ 
மற்றொரு பொறியோடு கூடி நின்று வேறு விடக்கைப் 
பற்றும் வலியில்லை 


பொ 


. 


கூடி நின் 


பொன் 


இவ் வுண்மையை , 
1. சிற்றிடைச சீதையென்னு நாமமுஞ்ளதை தானு 
முற்றிரண டொன்றாய் நின்றா லொன்றொழிந் 

றாழிந் தொ 

ன்றை யுன்ன 
மற்றொரு மனமு முண்டோ மறக்கலாம் வழிமற்றி 

( யாதோ 
கற்றனர் ஞானமின்றேற்காமத்தைக்கடக்கலாமோ 
1. பெண்ணெலா ரேயாக்கிப் பேரெலா நுமதே 

( யாக்கிச் 


70 


கணணெலா நுங்க ணாக்கி காமவே ளென்னு நாம 
தணணலெய் வானு மாக்கி யைங்கணைக் கரியத தக்க 
புணணெலா மெனக்கே யாக்கி விபரீதம் புணர்த்தி விட்டீா 


பொருள 


என்னுங் கம்பர் கவிகளானுங் காண்க . 
ஒரு பொறியொடு கூடி ஒரு விடயத்தைப் பற்றிய மனம் 

UTH 
அவ்விடயத்திற் சிறிது போது அழுந்திநிற்குமாயின் அத 
ற்கு மனம் என்னும் பெயரின்றாய்ச சித்தம் அல்லது 
சிந்தை என்னும் பெயருண்டாம் , கவாமிகள மனம் 

அபோபா 
அவர் கண்களொடு கூடி நின்று நீ ராஜ மூத்தத்தை 
விட்டுப் பெயரா வாயின ; மனமும் அதன்கண் அழுந 
திச் சித்தமாயின அஃதாவது கண்கள் தவிர மற்றைப் 
பொறிகள் வியாபரித்தில் வாயின . சித்தவிருத்தி தவிர 
மற்றை விருத்திகள் அந்தக் கரணத்திற் கிலவாயின் 
இங்ஙனங் கண்களுஞ சித்தமும் நடராஜ மூர்த்தத் 
தொடு ஒன்றுபட்டு நிற்கவுஞ் சத்துவ குண மொன் 
றே தலையெடுப்பவுந் திளைத்தாரென் றுணாக 

அம்பல பாணி ளரிலாய 
இனி, திருநாவுக்கரசு சுவாமிகள் சிதம்பரத்திற் கெ 
ழுந்தருளி நடராஜமூர்த்தத்தைத் தரிசித்த போது அரு 
ளிச்செய்த திருவிருத்தத்துள் என்றுவந் தாயெனு மெ 
ம்பெரு மான்றன் றிருக்குறிப்பே எனப் பணித்தமை 
கொண்டு , 


ததன் மையர்பல முறையுந் தொழுதெழ வென் 

( ரெய் தினையென மன்றாடு 
மத்தன் றிருவருள் பொதியும் கருணையி னருள்பெ 

[ றிடவரு மானந்தம் 


71 


என அப் பெரியார் அனுபவமுக் கூறினமை தெளிக . 


{ 19 ) நாயன்மார் பெருமை நன்கு விளங்கச் சொற் 

பொருள் பிரித்தல் 
நாயனா ரொருவர் சரித்திரம் கூறும்வழி எவ்வெச 
சொல்லையும் எவ்வெப்பொருளையும் எவ்வெவவிடத்திற் 
பொருத்தின் நாயனார் செயலின் அருமைப்பாடுஇனி 
ன் விளங்குமோ அவ் வச்சொல்லையும் அவ்வப்பொருளை 
யும் அவ் வவவிடத்திற் பொருத்துவதும் ஆசிரியர் 
செய்கைகளி னொன்றாம் . 

திருநீலகண்ட நாயனார் சரித்திரத்தை எடுத்துக் 
கொண்டு இச் செய்கையை ஆராய்வாம் : 


( வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வா 

[ தார் 


என்புழி ( வேதியர் என்னு மடைமொழியான் நாயனா 
ரது நல்லின த்தையும் , புனற்சடை முடியார்க் கன்பர் ) 
மெய்யடியார்கட்கான பணிசெயும் விருப்பி னின்றார் 
என்பவற்றாற் சிவபத்தி அடியார் பத்திகளையுந் தெரித் 
தார் . இங்ஙனம் நல்லினம் பெற்றுச் சிவபத்தியும் அடி 
யார்பத்தியுஞ் சிறந்து நின்றும் இளமையின் வலிமைக் 
கழிந்து இன்பநுகர்ச்சியிற் றலைப்பட்டு நின்றன ரென் 
பார் - இளமை மீதூர வின்பத் துறையினி லெளிய ரா 
னார் என்றார் . அவர் மனைவியார் கற்பினைக் கூறி அவர் 


72 


வே றொன்றின் மேல் ஆணை நிகழ்த்தாது பர னென்று 
ணர்தற்கு அறிகுறியாய் , 


" கறைமிட றணியலு மணிந தன் றக்கறை 

மறைநவி லந்தணர் நுவலவும் படுமே 
நவிலோ நீல கண்டாய நமவென் றுரைக்கு மெட் 

டெழுதது 
நுவல்வாா மீள மலக்கூட்டி னுழையா வாறு பெறவி 

( மையோர் 
கவலா திரங்கி யாலாலங் கதிர்ப்பூங் காத்தினேந்தி 


[ யரிச 


சுவலா ரணையின் வீற்றிருக்குஞ் சோதிச் சுடரோன் 

( றிருவுருவம் 


எனப் பெரியார் பணித்தவாறு அந்தணர் ஓதற் குரிய 
உகர மந்திரக்கிடியாய் , 


அவ்வினைக் கிவ்வினை யாமென்று சொல்லு மஃத 

[PM 
ருய்வினை நாடா திருப்பது முந்தமக் கூன மனறே 
கைவினை செய்தெம் பிரான்கழல் போற்றுது மியா 

( மடியோஞ் 
செய்ய 
செய்வினை வந்தெமைத் தீண்டப் பெறாதிரு நீலக 

( ணடம் 


என ஆசாரிய சுவாமிகள் பணித்தவாறு உன்னு மடி 
யார் உறு துயர் களையுந் திருலேகண்டத்தின்மே லாணை 
நிகழ்த்தினமைக்குக் காரணங்காட்டுவார் அவர் தங்கண் 
மனைவி யாரு மருந்ததி கற்பின் மிக்கார் எனவும் திருநீல 


73 


கண்டமென்பார் எனவுங் கூறினார் நாயனார்க்கும் அவர் 
மனைவியார்க்கும் பிணக்கு ஒன்று மிலலை யென்பார் , 
4 ஆன தங் கேள்வர் என்றார் . மனைவியார் ஐயமுற்றுக் 
கேட்கையில் தாம் பரத்தைபா லணைந்தமை கூறினா 
ரென்பார் , மேல் பொய்கடிந்தறத்தின் வாழ்வார் என்று 
சொல்லிவைத்தார் தங் கற்பிற்கும் தங் கேள்வர் ஒழுக் 
கிற்கும் அடாதவாறு அவர் பரத்தைபா லணைந்து வ 
ருதலின் மான முதலியன வாதிக்கப் பிணங்கினா ரென் 
பார் , மானமுன் பொறாது வந்த ஆடலான் என்றார் . 
பெருங்கற்பின ராகலிற் பிணங்கி நின்றுழியும் பணி 
விடை செய்தலிற் சிறிதும் வழுவிலர் , உடனிருக்கவே 
உடன்படா ராயின் பொன்பார் , எனைய வெல்லாஞ் 
செய்தே யுடனுறை விசையா ரானா என்றார் அங்க 
னம் உடன்படாராயினார் பேரழகின வன்பார் திருவினு 
முருவமிக்கார் என்றார் நாயனா இன்பச்சுவையுணர்ச்சி 
மிக்குடைய ராயினும் மனைவியார் பேரழகின ராயினும் 
தலைமயங்கி அவர் அவரை வலிதின் அணைந்தா ரில்லை , 
பிணக்குத் தீர்த்தற் பொருட்டு நயமொழி பல கூறித் 
தீண்ட வணைந்தா ரென்பாா , வேண்டுவ விரந்து கூறி 
மெய்யூற வணையும் போதில் என்றார் மேற்கூறியவாறு 
திருநீலகண்ட மென அப்போதைக் கப்போது சொல்பவ 
ராகலின் அதன்மே லானை நிகழ்த்தினாரென்பார் திருநீ 
லகண்ட மென்றார் தீண்டுவீராயி னெம்மை 
எனப் பன்மையாற் கூறியவழி மற்றை மாதர்களையுந் 
தீண்டாமையாகிய அருஞ்செயல் செய்யப் புக்காரென் 
பார் , செயற்கரிய செய்வார் பெரியா ரென் றிருத்தலின் 


74 


ஆணை கேட்ட பெரியவர் என்றார் . பல வாண்டுகள் இரு 
வரும் ஆணைவழி நின்றன ரெனபார் , யாண்டுகள் பலவு 
ஞ்செல்ல என்றார் இங்ஙன மெல்லாஞ் சொற்களையும் 
பொருள்களையும் ஆங்காங்குப் பொருத்திக் கூறிய தன் 
கருத்து யாதோ வெனிற் கூறுதும் : 


நாயனார் நல்லினத்தோடு பழகிச் சிவபததி அடி 
யாாபத்திகளிற் சிறந்தார் அருந்ததி கற்பும் திருந்திய 
பொற்புமுடைய மனைவியாரோடு இன்னிலை யொரு 
க்கின் வழாது நின்றா இளமைப் பருவத்தின் வலி 
மைக் கழிந்து இன்ப நுகர்ச்சியிற் பிரமுகசாப்ச் செய 
மை நெறியினின்று விலகிப் பரத்தைபாலும் அணைந் 
தார் நல்லினமும் பத்தியுமுடையார் காமததாற் கட்டி 
னில்லாது செல்லுதன் முறையோ வெனிற ; கா.மம் வலி 
து , அதனைக் கடந்தா எவரு மில்லை; பிரமாதி தேவா 
களையும் முனிவர்களையும் காமம் விட்டிலது இந்திரன 
அகலிகைபாற் சென்று கௌதமர் சாப மேற்று , 


காண்டு 


மருவொரு குறியு ளாரும வான் பெரும் புடவை 

( கொன 
பெருகுறச குழ்ந்து சூழ்ந்து பெருந்திரோ தானஞ் 

[ செய்வா 
ரொருவற வுடம்பு முற்று முளகுறி பல்ல வென்னி 
விருமைமிக் குடையேன் யாதா லெங்ஙன மறைத்து 

வாழ்கேன் 


75 


என்று வருந்தவில்லையா ? நகுடன் என்னுஞ் சந்திர 
குலத்தரசன் , 
சுகுடஞ்சோ பரிமக நூ றியற்றிவா னரசுகன்னல் 

( சுவை போற் பெற்றான் 
சகுடம்போ லவன் மனதிற் சசிகாமம் பிடித்தலைப் 

( பத தலைகீ ழாக 
மகுடம் போய் வானகம் போய் வையகம்போ யரசு 

[ போய் மலைப்பாம் பாக 
நகுடன் போ யிறந்தகதை யறியாயோ தெரியாயோ 

(நளினத தாரோய் 
என்றபடி , பரி வேள்வி நூறு முற்றி இந்திர பதம் 
பெற்று இந்திராணிபால் எழுமுனிவர் பொறுத்த 
சிவிகையி ஊர்ந்து அவள் பாற் காமந் தலைக்கேற , 
முனிவரை நோக்கி , சர்பப , சர்ப்ப வெனக் றி 
அகத்திய மாமுனிவராற் + சர்ப்பமாகுக வெனச சபிக் 
கப்பட வில்லையா ? சர்திசன் குரூபத்தினியாகிய 
தாரை முயக்காற் கயரோகம் பெறவில்லையா ? 


. 


ராயது 


ஆகலின் , நாயனார் இளம்பருவத்திற் காம வயத்த 

வியப்பன்று அஃதிருக்க , அவர் மனைவி 
யார் பெருங்கற்பின ராகலின் எவ்வாறோ ஐயமுற்று 
வினவ , அவர் நிகழ்ந்தமை நிகழ்ந்தவாறு கூற , மானஞ் 
சுசி முதலிய தடுப்ப அவரொடு உடனிருக்க விசைந்தா 
ரில்லை 


. 


தோன்றாள் பிறனோக்கா டோகையரைக் காண 

( வொட்டா 


76 


ளீன்றா ளெனவன் பியற்றுவாண - மான்றேயோர் 
காரிகையைக் கண்ணுற்ற காந்தனுடன் சேராளே 
சீரியகற் போவாத திரு 


என்பது கற்பிய லாகலானும் , இனகரும் இராமனுக்குச் 
சீதையைத் தாரைவார்க்கையில் , இயம் வீதா மம 
சுதா சகத்ரிம சரீதவா அஃதாவது < இந்தச் சீதை 
எனது மகள் , தருமங்களை உடனிருந்து தலைக்கட்டு 

என்றாரே யன்றித் தீவழிச செல்கையினும் 
உடனிருந் துதவுவள என்னாமையானும் , கற்பினர் 
மாட்டு இச செய்கை நிகழ்ந்தமையும் புதுமை யன்று . 


வள் ) 


அக காலை 


அதன் மேல , நாயனார் இன்மொழி பல வழங்கிப் 
பிணக்கொழிக்க வேண்டி மனை வியாரைத் தொட 
வணைந்தார் ; வலிதின் அணைந்தாரு மல்லர் 
அவ் வம்மையார் , இருக்கினும் நிற்கினும் நடக்கினுங் 
கிடக்கினும் குனியினும் நிமிரினும் தும்மினும் இருமி 
னும் திருநீலகண்ட 

வின்னும் பழக்க முடையராக 
லின் , அத் திருநீலகண்டத்தின் மீது ஆணை நிகழ்த்தி 
னர் . அங்ஙனம் நிகழ்த்துழித் தீண்டுவீராயின் 
எம்மை எனப் 

எனப் பன்மைப் பாலாற் கூறினமையின் நாய 

மாதா 
னார் அவரையும் பரஸ்த்ரீ போல நோக்கி மற்றை மா 
தரார்தமையு மென்றன் மனத்தினு ; தீண்டே , என்னச் 
சூளியம்பி அக்கணமே காமத்தை தொடும் புகை 
யறக் களைந் தெறிந்து பயனாகதாயச் சுகப்பிரம் 
ஹத்தை யொத்தனர் . இது வியப்பினும் வியப்பே ! 
புதுமையினும் புதுமையே ! நாயகற்கும் நாயகிக்கும் 


77 


4 . 


பிரிவு கண்டுழி மன்மதன் மேன்மேலுஞ் சசமாரி 
பொழிந்தும் அச் சர மெல்லாங் கல்லின்மே லிட்ட 
கல மாயின . 

அங்கார சதிர்சீ நாரீ கிருதகும்ப சம புமாந் 
ஊருஸ்திதாம் ஸ்திரீயம் திருஷ்ட்வா கஸ்ய நோச் 

( சாதே மா : 
மங்கை யொருத்தி யங்கி நோவ 
ளொருமக னெயக்குடம் பொருவுவ னென்ப 
தனது கவானுறு தையலைக 
காணூஉ வெவன்மனங் கரையா தம்ம ] 


சூழ்ந்தழல் வதுவை முன்னாச சுற்றுவ தில்ல றத 

( தின் 
வீழ்ந்ததிற் சுழல்வ காட்டன் மெல்லிய லனலா 

( மாந்த 
ராழ்ந்தநெய்க் கடமாம் வைகு மகன்றிடி லணுகி 

( னெக்குத 
தாழ்ந்திடுந் துயருக் கெல்லாந் தையலார் மூல 

மன்றோ 
உடம்புள்ள மட்டும் விடய மொடுங்காது ) 
என்னும் உண்மை மொழிகளை யெல்லாம் பொய்படுத் 
தினர் . அம்மையார் 

சூளுரை 

கேட்டது அக் கணந் 
தொட்டு இருப்புக் கோவணந் தரித்தினர் போலும் 
அஷ்டவக்ர மஹரிஷி என்பார் உத்தரதிக் என்பா 
ளொடு ஒரு சயனத்து இடையில் வர்ளிட்டுப் படுத்து , 


யுவா யுவதயா சார்ததம் யத் 
முக்த பர்த்ருவ தாசரேத 


78 


அந்தர் நிவிர்த்தஸ் ஸங்கஸ்யாத் 
ஆசிதாரா விரதம் ஹிதத 


என்னும் இலக்கண மியைய ( அசிதார விரதத்தை 
ஓரிரவு) அனுட்டித்தமையைப் பாரதம் புகழ்ந்து 
கூறும் ( அசி - வாள் ; தாரம் - மனைவி ) . அங்ஙனமாக , நாய 
னார் பல ஆண்டுகள் அவ் விரதத்தை மேற்கொண்டு 
ஒழுகின் ரெனின் , எத்தனை அஷ்ட வக்ர மஹரிஷிகள் 
சேர்ந்து அவருக்கு நேராவ ரென் றுரைக்கலா ம ? தேவ 
ர்க்கும் முனிவர்க்கும் யாவர்க்கும் கைகூடாத தொரு 
செய்கை நாயனார்க்கு எவ்வாறு கைகூடிற் றெனின் , 
அவர் தம் பத்தியின் வலிமையா லென்க . அவரது பத் 
தியின் வலிமை காமத்தின் வலிமையின் மிக்கது திரு 
நீலகண்டத்தின்மீது வைத்த அவரது பத்தி காமத் 
தின் றலையை மிதித்தது என்க வென் றுணர்த்தற்கே 
யாம் 


ஆசிரியர் கருத்தினை நுனித்தறிந்த சிவப்பிரகாச 
சுவாமிகளும் , 


மதிநுதற் பவள வாய்க்கருந் தடங்கட் 
குவிமுலைப் பசும்பொற் கொடிதனையமையாக் 
காதன்மீ தூரக் கலவி செய்திடுவான் 
புகும்பொழு தவளொரு பொறாமையுட் கிடப்பப் 
படாமுதிர் வேனிற் பகற்கொடும் பாலை 
நிலத்து நீர் வேட்டோ னீரரி தினிற்பெற் 
றுண்புழி யுண்ணா தொல்லையிற் றடுக்குஞ் 
செயலென வெனை நீ தீணடே லென்று 


79 


நின்மே லாணை நிகழ்த்திட நீங்கிப் 
புணரியுண டெழுந்த புயனிகர் வளர்குழ 
லஃதுணா முகில்போன் றழகுறுங் காறுந் 
தீண்டா தொருபூஞ் சேக்கையிற் றுயின்று 

மாறா வன்பு வளாமனத தவனோ 
எனறனர் 


| 


. 


காக 


, 20 ) கதைக் கேற்ப அடிப்படை யிடுதல் 
ஆசிரியர் , 
அவ்வுரைகேட் டலுமடவார ரருளுடையா ரளித் 

[ தருளுஞ் 
செவ்வியபேரருள் விளம்புந் திறமன்றென 

( செய்யார் 
கைவருகற் புடைநெறியாற் கணவனுரை காவாமை 
மெய்வழியன் றெனவிளம்பல் விடமாட்டார் விதிர் 

( ப்புறுவார் 


றுரை 


செய்தபடி சொல்லுவதே கடனென்னுஞ்சீலத்தான் 
மைதழையுங் கணடர்சே வடிக்கண்மனத் துறவண 


யெய்தவருங் கனியளித்தா ரியாரென்னுங் 

(வனுக்கு 
மொய்தருபூங் குழன்மடவார் புகுந்தபடி தனை 

( மொழிந்தார் 


எனக்காரைக்காலம்மையாரது வாய்மையையும் , 


( ஈங்கிவன் குறித்த கொள்கை யிதுவினி யிவனுக் 

[ காகத் 


80 


1 


தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழிந்திங் 

[ குன்பாக 
லாங்குநின் நாள்கள் போற்றுபேய்வடி வடியே 

[ னுக்குப் 
பாங்குற வேண்டு மென்று பரமனைப் பரவி நின் 

[ றார் 
என அவரது மானத்தையும் பற்றிப் பின்னர்க் கதை 
யின்கண் விரித்தமைக் கேற்ப , 


மானமிகு தருமத்தின் வழிநின்று வாய்மையினி 
னூனமில்சீர்ப்பெருவணிகர் குடிதுவன்றி யோங்கு 

[ பதி 
என அவரது அறங்களை அவரது குடிமே லேற்றிக் 
கை தொடங்கின ரென்ப . 


( 


ப 


சேயன்மார்க்கு நேர்ந்த தீங்கினைக் குறிப்பிற் 

சாற்றல் . 
மெய்ப்பொருணாயனாரது பகைவனாகிய முத்த 
பாதன் என்பான் அவரை வஞ்சித்துக் கொல்லத் 
துணிந்தா னென்று சொல்லப் புக்க ஆசிரியர் , 
* அப்பெரு வேடம் கொண்டே யற்றத்தின் வெல்வாக 

[ னாகச் 
செப்பரு நிலைமை யெண்ணித் திருகோவ் லூரித் 

( சேர்வான் 
என்றனர் . 


81 


ஈண்டுக் கொல்ல வெண்ணி ! என்னாது செய்ப 
நிலைமை யெண்ணி என்றமை காண்க 


பின்னரும் , அவன் நாயனாரை வானால் வீழ்த்தி 
னான் என்று கூறற்கு மாறாகப் ‘ பத்திரம் வாங்கித் 
தான் முன் னினைந் தவப் பரிசே செய்ய என்ற தூஉங் 
காண்க . மேல் , ஏனாதி நாயனார் புராணத்தும் அதி 
சூரன் என்னும் நாயனாரது 

பகைவன் 

அவரைக் 
கொன்றா னென்னாது முன்னின்ற பாதகனுந் தன் 
கருத்தே முற்றுவித்தான் என்றனர் . 


4 


( 22 ) நாயன்மார்க்குத் தீங்கிழைத்த பகைவரை வைதல் 

ஏனாதி நாயனார் புராணத்து ஆசிரியா , 


போன வதிசூரன் போரி லவர்க்கழிந்த 
மான மீதூர மணபடுவான் கண்படான் ) 


என்றனர் . 


தரை 


ஈண்டு மண் படுவான் என்பதற்குத் 
யிற் படுப்பான் என்ப தொரு பொருள் கொள்ளக் 
கிடப்பினும் , மண்ணாய்ப் போவான் என்னும் பிறி 
தொரு பொருளு முளது ; உலகர் படுவான் என் 
றும் பட்டுக்கிடப்பான் என்றும் மண் படுவான் 
என்றும் மண்ணாய்ப் போவான் என்றும் வைதல் 
கேட்குது மாகலின் . 


மேலும் ; " முன்னின்ற பாதகனுந் தன்கருத்தே 
முற்றுவித்தான் என்றவழி அவனையே பாதகன் 

6 


83 


என்றமையுங் காண்க . இனித் திருநாவுக்கரசு சுவாமி 
களுக்குத் தீங்கு செய்ய முயன்ற சமணரைப் பொய் 
யொழுகு மமண் குண்டர் ( புல்லறிவோர் முதிரவ 
ரும் பாதகத்தோர் முடைவாயான் மொழிந்தார்கள் 
எனப் பலபடி வைதமையுங் காண்க . 


1 


23 ) காரணமின்றியே காதல்கூர்ந்தா ாெனல் . 

கண்மப்ப நாயனார் பன்றியைக் கொன்று பொன 
முகரியாற்றங் கரை நோக்கிச் சென்று திருக்காளத்தி 
மலைச்சாரற் சோலையை அரைக் காவதததிற் கண்ட 
வழிக் காரண மின்றியே காதல் கூர்ந்தன ரென்பார் , 


ஆவதெனிதனைக் கண்டிங் கணைதொறு மென்மேற் 

(பாரம் 
போவதொன் றுளது போலு மாசையும் பொங்கி 

[மேன்மேல் 
மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா 

[நிற்குந் 
தேவரங் கிருப்ப தெங்கே போகென்றார் திணண 

னார்தாம் . 


என்றனர் . 


பெரும்பற்றப்புலியூர் நம்பிகளும் , திருவாதவூரடி 
கள் திருப்பெருந்துறை யெல்லையை யணுகிய வழிக் 
காரணமின்றிக் காதல் கூர்ந்தமையை , 


அந்நக ரணையா முன்ன ரங்கநெஞ் சுரைவே றாகித் 
துன்னுபே ரன்பு நீடத் துணைவிழி யருவி பாய 


83 


வுன்னரு மயிர்சி லும்ப வுயர்கரங் குவிய வாறா 
வன்னிசேர் மெழுகே யென்ன வுருகினர்வாதவூரர் 


என்னும் பாவிற் றெரித்தனர் . 

கம்பரும் , ஆஞ்சநேயர் கிஷ்கிந்தையின்கண்முதன் 
முதல் இராமனை யணுகியவழிக் காரணமின்றிக் காதல 
கூர்ந்தமையை , 


துன்பினைத துடைத்து மாயத தொல்வினை தன் 

( னை நீக்கித 
தென்புலத் தன்றி மீளா நெறி யுயக்குந் தேவ 

( ரோதா 
மென்பெனக் குருகுகின்ற திவாகின்ற தளவில்காத 
லன்பினுக் கவதி யில்லை யடைவென்கொ லறித 

றேற்றேன் 


என்னுங் கவியி னமைத்தனர் 


( 24 ) இடத்திற்குத் தக ஈசற்குப் பெயர் வைத்தல் 


. 


காதலுன் மகனைப் பற்றிக் குளத்தினின் மூழ் 

( கிப்போ 


1 


என்றவழி மனைவியார் முயக்கமேயின்றிக் காலமெல் 
லாங் கழித்த நாயனாரை நோக்கி , காதலுன் மகனைப் 
பற்றி என்றது கொடுமையா மெனற் கிட மிருத்தலின் , 
ஈசனை யீண்டுக் கொடுமையில்லான் என்றனர் 


( வழிவிடுந் துணைபின் போத வழித்துணை யாகி 


S4 


யுள்ளார் - என்றார் எல்லாவுயிர்கட்கும் முத்தி நன் 
னெறியின் றுணையாய் நிற்பவனாகிய அவன்றான 
தனக்கு நாயனார் வழித்துணையாக வரச் சென்றமையி 
னென்க 


இனி , குந்தள தேயத்தினின்று மிளகு வாணிபஞ் 
செய்யக் காஞ்சிக்குச் செல்கையில் இடைப்பட்ட திரு 
விரிஞ்சையிற் றங்கி ஆறலைப்போர் உண்டெனக் கேள் 
வியுற்று , 


வைத்த வான்பொதி பறிபடா வகைதுணை வந்தாற 
பத்து வான்பொதி மிளகுன தாம் 


எனப் பரவிய தனபாலன் என்னும் வணிகற்குக் குதி 
ரைச் சேவகனாய் வழித்துணை சென்றமையாற் றிரு 
விரிஞ்சைப் பெருமாற்கு மார்க்க சகாயர் என்னுந் 
திருப்பெயர் வழங்குதலின் அது நோக்கி ஈண்டு 
( வழித்துணையாகியுள்ளார் என் றிடத்திற் கேற்பக் 
கூறினா ரென்பாரு முளர் . 
25 ) கூறுவான் தகுதிக் கேற்ற மொழிகளைப் 

பொருத்தல் 
வேட்டுவக்குல நாணன் மொழிகளாகக் கோண 
மில் குடுமித் தேவ ரிருப்புர்கும் பிடலாம் , ஒன்றிய 
விலைப்பூச் சூட்டி யூட்டிமுன் பறைந்தோர் பார்ப்பான் ,, 
அன்றிது செய்தா னின்று மவன் செய்தானாகும் , 
அங்கிவன் மலையிற் றேவர் தம்மைக் கண் டணைத்துக் 


85 


கொண்டு , வங்கினைப் பற்றிப் போகா வல்லுடும் பென்ன 
நீங்கான் என்பவற்றைப் பொருத்தினமை காண்க 
28. நாட்டிற்கேனும் நகர்க்கேனும் ஓரியல் கூறி 

அரும்பொரு ளொன்று தோற்றுவித்தல் 


திருமுனைப்பாடி நாட்டின் சிறப்புக் கூறவெழுந்த 
ஆசிரியர் , 


மங்கையா வதன சீத மதியிரு மருங்கு மோடிச 
செங்கயல் குழைக ணாடுந் திருமுனைப் பாடி நாடு 


என அந் நாட்டு மகளிர் அழகின் மேம்பாட்டினைக் 
கூறிப் பரவை நாய்ச்சியா கழி பேரழகின ரெனல் 
தோற்றுவித்தா ரென்க . என்னை ? அழகுடை மகளிர் 
நிறைந்ததொரு நாட்டின்கண் அவதரித்த சுவாமிகள் 
ஒரு மக ளெழினலத்தைக் கண்டு மயங்கின ரெனின் 
அஃதவ்வெழினலம் இருந்தவா றுணர்த்திய தன்றா ? 
மேல் , பூம்புகலூரின் சிறப்புக் கூற வெழுந்த ஆசிரியர் , 
நண்ணு மிசைதோ மதுகரங்க ணனைமென் சினை 

( யின் மருங்கலைய 
வண்ண மதுரத தேன்பொழிவ வாச மலர்வா யே 

[ யல்ல 
தண்ணென் சோலை யெம்மருங்குஞ் சாரு மட 

[ மென் சாரிகையின் 
பணணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் 

[ பொழியுமால் 
என அவ்வூரிற் பூவைகளும் பதிகச் செழுந்தேன் மணி 


1 


86 


வாயாற் பொழிதல் கூறினமையின் முருக நாயனார் 
அஞ் செழுத் தோது தலின் ஏற்றந் தோன்றுதல் 


காண்க 


-r 


(27 ) 

பழமொழிக ளுரைத்தல் 
ஊனுக்கூன் பொடி மூடு தழல் முதலிய 
பழமொழிக ளாங்காங்கு அமைந் திருத்தல் கண்டு 
கொள்க. 

( 28 ) இருபொருள் பெறவைத்தல் 
( செப்ப லுற்ற பொருளின் சிறப்பினா 
லப்பொ ருட்குரை யாவருங் கொள்வரா 
லிப்பொ ருட்கென் னுரைசிறி தாயினு 

மெய்பபொ ருட்குரி யார் கொள்வா மேன்மையால் 
என் னுந் திருப்பாவிற்கு இருபொருள் கூறுபஆன்றோ 


* சொல்லுகின்ற பொருளின் மேன்மைபற்றிக் 
( கேட்போர் ) யாவருஞ் ( சொற்களிற் குறையிருப்பினும் ) 
அப் பொருட் கின்றியமையாத சொற்களை அமைத்துக் 
கொள்வர் ; ஆகலின் , ( யான் சொல்ல நின்ற ) இப் பொ 
ருளின் மேன்மைபற்றி மெய்ப்பொருளை யறிதற் குரி 
யார் இப் பொருட்கு எனது சொற்கள் போதா வெனி 
னும் (வேண்டியவற்றைப் ) பெய்து கொள்வர் என்ப 
தொன்று . 


( சொல்லுகின்ற பிள்ளையின் மேன்மை பற்றி அச் 
சொல்லிய பொருட்கு இன்றியமையாத சொற்களை 


87 


என் 


யாவரும் வருவித்துக் கொள்வர் ; அங்ஙன மன்றி , 
யார் ( எடுத்துக்கொண்ட ) இப்பொருட்கு என் சொற் 
களும் போதா வெனினும் பொருளின் மேன்மைபற்றி 
( வேண்டுஞ்) சொற்களை வருவித்துக் கொள்வர் 
பது மற்றொன்று . பொருள் என்னுஞ் சொல் இப் 
பொருட் டாதலை தம்பொரு ளென்ப தம்மக்க 
ளவர்பொரு , படந்தம் வினையான் வரும் என்னுந் 
திருக்குறட் பாவானும் , 


நஙகை நீ நடக்கல் வேண்டு நன்பொருட் கிரங்கல் 

( வேண்டா 


என்னுஞ் சிந்தாமணி யடியானுங் 


ண்டு கொள்க 


சொலவோன் மேன்மையை வக்த்ரு வைலக்ஷண் 
யம் என்றும் , பொருளின் மேன்மையை 
வைலக்ஷண்யம் என்றுங் கூறுப வடநூலார் 


விஷய 


இனி , 


அருளி னீர்மைத திருத்தொண் டறிவரும் 
தெருளி னீரிது செப்புதற் காமெனின 
வெருளின் மெய்ம்மொழி வானிழல் கூறியு . 
பொருளி னாகு மெனப்புகல் வாமரோ , 


என்னுந் திருப்பாவின்கண் முன் சிரண் பட்டிக்கு 
இருபொருளும் பின் ரெண்ட்டடிக்கு இருபொருளும் 
கூறுப் புலவர் . 


88 


நன் 


அருட்டன 


அருட் டன்மையையுடைய திருத்தொண்டினை 
அறியத்தக்க தெளிவுடையீர் ( ஆகலின் ) . இத் திருத் 
தொண்டர் புராணத்தைச் செப்புதற்குக் கூடும் ) 
எனப் , பதப பொரு ளுரைத்து , இது கற்கறிக்க 

கட்டாய் என்புழிப் போல 
மையை யுடைய திருத்தொண்டினை அறியத்தக்க 
தெளிவிலீர் ( ஆகலின் ) இத் திருத்தொண்டர் புராணத் 
தைச் செப்புதற்குக் கூடாது என்னும் பொருளு 
ணர்த்திற் றென்ப . அங்ஙனங் கொள்ளின் , குறிப் 
பெசச மென்க . வடநூலார் இதனை விபரீத லக்ஷணை 
என்பர் 


அன்றி , அருட் டன்மையை யுடைய திருத் 
தொண்டர் புராணத்தைச் செப்புதற்கு ஆமோர் 
எனக் காகு 

எனனும் இலக்கணம் பற்றி உரை 
கூறலு மொன்று . காகு என்பது சோகம் , பயம் முத 
லியவற்றை யுணர்த்தற் கெழுந் தொனி விகாரமாம் . 
அஃ தீண்டு எதிர்மறுத்தலை யுணர்த்தி நின்ற தறிக 


தும்முச் செறுப்ப வழுதா ணுமருள்ள 
லெம்மை மறைத்திரோ வென்று 


2 


காண்க 


என்னும் திருக்குறட் பாவிற்குப் பரிமேலழக ருரை 

இனி, பின் இரண் டடிகட்டு , 
மயக்கமில்லாத உலகெலாம் என்னும் மெய்ம் 
மொழியை அசரீரி கூறிய தன்மையின் முடியுமெனப் 
நீ புதல்வாம் என்னும் பொரு ளொன்று . . 


89 


மயக்கமில்லாத ( வேத சிவாகமங்களாகிய ) மெய்ந் 
நூல்களை மொழிவானாகிய சிவபெருமானது நீழலாகிய 
அகரீரி கூறிய தன்மையின் முடியு மெனப் புகல்வா 
மென்றாதல் , மயக்கமில்லாத ( வேதசிவாகமங்களாகிய ) 
மெய்ந் நூலகளை மொழிவானாகிய சிவபெருமானது நீழ 
லாசிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச்செய்த 
< திருத்தொண்டத்தொகை யுண்மையின் முடியு 
மெனப் புகல்வா மென்றாதல கூறலுமாம் 


இயற்பகை நாயனார் புராணத்துள் நாயனார் தம் 
மனைவியாரைக் கைக்கொண்டு அவரைத் துணை செல் 
லுமாறு கேட்ட பெருமானை நோக்கி சாதி வேதியரா 
கிய தலைவர் என்றாாடாண்டுச் சாதிவேதியர் என்னுந் 
தொடா ( உயர் சாதி வேதியர் எனவும் ஒழுக்கத்தா 
னன்றிப் பிறப் பொன்றானே வேதியா எனவும் பொ 
ருள் படுத லறிக 


அந்நிலையே யுயிர்பிரிந்த வான்கன்று மவ்வரசன் 
மன்னுரிமைத தனிக்கன்று மந்திரியு முடனெழலு 
மின்ன பரி சானானென றறிந்திலன்வேந் தனும் 

( யார்க்கு 
முன்னவனே முன்னின்றான் முடியாத பொருளு 

[ ஏதோ ) 


என்னுந் திருப்பாவி ளீற்றடிக்கு , 

(யாவர்க்கு ) முன்னவனாகிய பெருமானே முன் 
நின்றான் ( ஆகலின் ) முடியாத பொருளுண்டோ என 


90 


வும் , ( யாவர்க்கு ) முன்னவனாகிய பெருமானே முன் 
நிற்பின் முடியாத பொருளுமுண்டோ எனவுங் கூறுப 
மேற்காட்டிய பொருளே சிறப்பிற் றென்க 


ஆற்றினீர் கடுக வோடு மருங்குற வரச னோக்கி 
நீற்றணி நிகழ்ந்த மேனி நிறைமதிப் பிள்ளையாரும் 
வேற்றுரு வருகர் நீரும் விதித்தவே டிடுக வென் 

[ றான் 
றோற்றவா தோலா ரென்று முன்னுறத் துணிந்திட் 


[ டார்கள் , 


எனனுந் திருப்பாவி னீற்றடி , ( முன்னர்த் ) தோற்றவ 
ராகிய சமணர்கள் தோலா ( அஃதாவது வென்றார் ) 
ரென்று முன் வருதற்குத துணிந்து ( தம் ஏட்டினை 
ஆற்றின் ) இட்டார்கள் எனவும் , ( முன்னாத் ) தோற்ற 
வரே (பின்னர்த் ) தோலா ரெனறு மிகத் துணிந்து 
( பிள்ளையார் எடு இடு ) முன்னர்த் தமது ஏட்டினை 
இட்டார்க ளெனவும் இருபொருள்படுதல் காண்க 


(29 ) பல் பொருள் பெறவைத்தல் 


மாத வஞ்செய்த தென்றிசை வாழ்ந்திடத் 
தீதி லாத்திருத் தொண்டத் தொகைதாப 
போது வாரவர் மேன்மனம் போக்கிடக் 
காதன் ங காட்சியிற் கணணினார் ) 


1 


உன்னுந் திருப்பாவி னீற்றடிக்குப் பெரியோர் கூறும் 
பல் பொருள் காண்க 


(1) தாதற் கிடமாகிய மா நர் , அல்லது , காதலைச் 


91 


செய்யும் மாதர் , அல்லது , காதற் கேற்ற மா 
தா (சுவாமிகளின் ) வடிவழகினால் ( அவரைக் 
கண்ணினார் அஃதாவது நினைத்தார் 


( ii ) காதன் மாதரும் அவரது வடிவழகின்கட் 

கண்ணின ராயினர் , அல்லது , அறிவின 
ராயினர் 


ஈண்டு இருமையு மின்றியு மியலுஞ் செயும் பொ 
ருள் என்றிருத்தற் கேற்ப , ஆக்கமுங் காரணமு மில 
வாயின 


(iii ) காதன் மாதரும் வடிவழகை நினைத்தார் 

ஈண்டுக் காட்சியின் என்பது வேற்றுமைமய 
க்க மென்க 


( iv ) காதன் மாதருந் (தாங் ) கண்டவண்ணமே 

நினைத்தார் . 


( v ) காதன் மாதருஞ் சுவாமிகள் கண்ணின்பால் 

அல்லது பார்வையின்பாற் றங் கண்களை 
வைத்தார் ; 


கணண்டு கண்ணிணை நோக்கொக்கின் வாய்ச 
ளெனன பயனு மில 

( சொற்க 


. 


என்னுந் திருக்குறட்பாவின் கருத்தோ டொத்திருத்த 
வறிக. 


92 


இனி , 


வலலாண மையின்வண டமிழ்நாடு வளமபடுத்து 
நில்லா நிலையொன்றிய வின்மையி னீணட மேரு 
வில்லா னடிமைத திறமேவிய நீற்றின் சார்பு 
செலலா தருகந்தா திறத்தினிற் சிந்தை தாழ்ந் 

( தான் 
என்னுந் திருப்பாவி னிரண்டாமடிக்கு ,, 
( i ) வறுமை ( அத் தமிழ் நாட்டில் ) நில்லா நிலை 

யைப் பொருந்தினமையால அஃதாவது 

பாண்டும் நிலலாமையின் எனவும் , 
ii) ( தன் ) வில்வன்மையின் நிலலா நிலையைப் 

பொருந்த எனவும் , 
(ii ) ( பகைவர்களாகிய முப்புரத்தோர் எதிர் 

வணங்கி ) நில்லாத தன்மையொடு பொருந் 
திய விற் றன்மையில்லாத எனவும் 


( iv ) அறிவினமையால் நில்லா நிலையைப் பொ 

ருந்த எனவும் பொருளுரைப்பர். 
30) குறிப்புப்பொருள் பெறவைத்தல் 
கொற்ற வாழி குவலயஞ் சூழ்ந்திடச் 
சுற்று மன்னர் திறைகடை சூழ்ந் திடச 
செற்ற நீக்கிய செம்மையின் மெய்ம்மனுப் 
பெற்ற நீதியுந் தன்பெய ராக்கினான் 


என்னுந் திருப்பாவின் பின்னிரண்டடிக்குப் பொருள் 


93 


பகைமை நீக்கிய செம்மையினையுடைய அல்லது , 
பகைமை நீக்கிய செம்மையில்லாத அல்லது , பகைமை 
நீக்கிய செம்மையினால் ஒன்றான மனுப் பெற்ற நீதியை 
யும் மனுநீதிகண்ட சோழன் எனத் தன பெயரால 
வழங்குமாறு செய்தான் 

இதன்கட் குறிப்புப் பொருள்க ளாவன : 
( i ) மனு நீதியைப் பெற்றான் அஃதாவது பிதா 

வென்னின் , இவன் அந் நீதிக்குப் பெயராக் 
கினான் அஃதாவது பேரன் அஃதாவது 


பாட்டன் என்பதாம் , 


(ii) மனு நீதிக்குச் சனக னென்னின் , இவன் 

அந்நீதியை ஸவீகரித்தான் என்பதுமாம் 


என்மகன்செய் பாதகத்துக் கிருந்தவங்கள் செய 

[ விசைந்தே 
னன்னியனோ ருயிரகொன்றா லவனைக்கொல் , 

( வேனானார் 
றொன்மனுநூற் றொடைமனுவாற் றுடைப்புண்ட 

தெனும் வார்த்தை 
மன்னுலகிற் பெறமொழிந்தீர் மந்திரிகள் வழக் 

( கென்றான் 


{ 


என்னுந் திருப்பாவி னீற்றடிக்கு , 

நிலைபெற்ற உலகின்க ணுண்டாக மந்திரிகள் வழ 
க்கு மொழிந்தீர்களென்றான் என்றும் , நிலைபெற்ற 
உலகின்க ணுண்டாக மொழிந்தீர்கள் , இங்கனம் 


94 


மொழிவது மாதிரிகளுக்கு வழக்க மென்றான் என்றும் 
பொருள் கூறி மந்திரிகள் வழக்கு என்றதனால் இஃது 
அரசர் வழக்கு அஃகாவது தராத சம்பிரதாயக் ஆகா 
தென்னுங் குறிப்புப் பொருளுங் கூறுப . 


பூவணத் தவரை யுற்றா ரவரலாற் புரங்கள் செற்ற 
வேவணச சிலையினாரை யார்தொடர்ந் தெட்ட 

(வல்லார் 
என்புழிப் பூவணத்தவரை என்பதற்குத் திருப்பூவ 
ணமென்னுந் திருப்பதியின்கண் எழுந்தருளியிருக் 
கும் பெருமானை என்பது பொருள் . 


, 


பூ வண்ணம் மென்மையாகலின் , மென்மை மிக்க 
அவ் விருத்தரை என்பது அதன் குறிப்பு இன்னும் 
பூளைப்பூப் போன்றார் என்பது குறிப பெனபாரு 
முளர் , பூளைப்பூ மெல்லிதாதலை பூளைப்பூ வாம் . 4 
றவி என்னுந் திருநாளைப்போவார் நாயனார் புராணத்து 
வருக் தொடரானும் , 


ஆளை யாவுனக் கமைந்தன மாருத மறைந்த 
பூளை யாயின கண்டனை யின்று போய்ப் பொரற்கு 
நாளை வாவென நல்கினா னாகிளங் கமுகின் 
வாளை தாவுறு கோசல நாடுடை வள்ளல் - 


என்னுங் கம்பராமாயணப் பாவானு மறிக . 


. 


குழைமறை காதினானைக் கோதிலா ரூரர் நோக்கிப் 
பழையமன் றாடி போலு மிவனென்று பணபின் 

[ மிக்க 


95 


விழைவுறு மனமும் பொங்க வெண்ணெய்நல் லூரா 

( யேலுன் 
பிழைநெறி வழக்கை யாங்கே பேசநீ போதா 

( யென்றார் " 
என்னுந் திருப்பாவின்கண் , 


பழைய மன்றாடி என்பதற்குப் பழைய வழக் 
காடி என்பது பொருளூர் , பழைய சிற்சபையி லாரி 
வான் என்பது குறிப்புமாம் 
அன்னவின் மொழிகள் சொல்லி யமுது செய் வித்த 

[ வேடர் 
மன்னனர் திருக்காளத்தி மலையினார்க் கினிய 

[நல்லூ 
னின்னமு வேண்டு மென்னு மொருபெருங் காதல் 

( கண்டு 
பன்னெடுங் கரங்கள் கூப்பிப் பகலவன் மலையிற் 

( முழ்ந்தான் 
என்னுந் திருப்பாவி னீற்றடிக்குச் சூயான அளதகி 
ரியின் மறைந்தன னென்பது பொருளும் , அவ் வேடர் 
பெருமானைப் பல நீண்ட கைகளையும் கூப்பித் தொழுது 
மலையின்கண் வணங்கினா னென்பது குறிப்புமாம் . 

( 31 ) உள்ளுறை பெறவைத்தல் , 
ஊன டைந்த வுடம்பின் பிறவியைத் 
தான டைந்த வுறுதியைச சாருமாற் 
றேன டைந்த மலர்ப்பொழிற் றில்லையுண் 

மாா டஞ்செய் வரதர்பொற் றாமொழ 
என்னுந் திருப்பாவின் கண் மூன்றாமடிக்கு அறுகா 


96 


லாகிய தேன்வண்டுகள் நெருங்கிய மலர் நிறைந்த 
சோலை சூழ்ந்த தில்லையுள் என்பது பொருள் 

அறுதொழிலாளராகிய அந்தணர் நெருங்கிய பே 
ரின்பங் கோத்த தில்லையுள் என்பது உள்ளுறையாம் 

தந்தைநிலை யுட்கொண்டு தளர்வு கொண்டு 

தங்கள் குலத் தலைமைக்கோர் சார்பு தோன்ற , 
வந்தகுறை பாடதனை நிரப்பு மாறு 

மனங்கொண்ட குறிப்பினான் மறாமை கொண்டு , 
முந்தையவன் கழல் வணங்கி முறைமை தந்த 

மகற்சுரிகை யுடைதோலும் வாங்கிக் கொண்டு . 
சிந்தைப்பரங் கொளநின்ற திணண னார்க்குத 

திரு கதாதை முகமலர்ந்து செப்பு கின்றான் 
என்னுந் திருப்பாவிற்கு , 


{ 


( நாகனென்னுந் தமது ) சோபாதிக பிதாவின் 
( மூப்பினாற் றளர்ந்த ) நிலைமையை யுட்கொண்டு மனஞ் 
சோர்ந்து தமது வேடர்குலத் தலைமைக் கொருபற்று 
கோடு தோன்று மாறும் (திங்கண் 

முறை வேட்டைவினை 
தாழ்த்தமை பற்றி ) வேடர்க்கு வந்த மனக் குறையை 
நிறைக்கு மாறுந் தமது திருவுள்ளங் கொண்ட குறிப்பி 
ன் ( தந்தையின் சொல்லை ) மறாது கொண்டு முன்பு 
அவன் கழல் கட்டிய அடிகளில் 

மரபிற் 
கேற்பத் தந்த பழைய உடை வாளையும் தோலுடை 
யையும் ஏற்று , மனத்திற் பாரந் தோன்ற நின்ற திண் 
ணனார்க்குத் திருத்தாதையாகிய அந் நாகன் முகமலர் 
ந்து சொல்லுகின்றான் என்பது பொருள். 


வணங்கி 


97 


விருபாதிக பிதாவாகிய பசுபதியின் பாத்வ சௌலப்ய 
நிலைகளையுட் கொண்டு அவனை யடையப் பெறாமையான் 
மனஞ் சோர்ந்து அடியார் குலத்தின் மலைமைப் பத 
விக்கு ஒரு பற்றுக்கோடு தோன்றவும் , ( முற்பிறப்பிற் 
செய்யாது ) விட்ட குறையை நிறைக்குமாறும் மனங் 
கொண்ட 

குறிப்பினான் ( அரசுரிமையை ) மறாது 
பெற்று , முன்னவனாகிய அப பரமபதியின் கழல் 
வணங்கி மரபிற் கேற்பப பழைய உடைவாளும் 
தோலுடையும் ஏற்றுச் சிந்தை பாரங் கொள்ள நின்ற 
திண்ணனார்க்குத் திருத்தாதை யாகிய நாகன் முக 
சொல்லுகின்றான் 

என்பது உள்ளுறை 
யென்க ‘ தங்கள் குலம என்பது அடியார் திருக் 
கூட்ட மென்க , 


மலர்ந்து 


சிலம்பணி கொண்டசெஞ் சீறடி பங்கன்றன் சீரடி 

( யார் 
குலம்பணி கொள்ள வெனைக் கொடுத் தோன் கொ 

[ண்டு தானணியுங் 
கலம்பணி கொணடிடமம்பலங் கொண்டவன் கார் 

( க்கயிலைச் 
சிலம்பணி கொண்ட நுஞ் சீறூர்க் குரைமின்கள் 

( சென்னெறியே 


என்னும் திருக்கோவையார் அடிகளில் அடியார் 
ச.லம் என் றிருத்தல் காண்க . 


உம்பர்கட் கரசே யொழிவற நிறைந்த யோகமே 

யூத்தையேன் றனக்கு 
7 


98 


வம்பெனப் பழுத்தென் குடிமுழு தாண்டு 

வாழ்வற வாழ்வித்த மருந்தே 
செம்பொருட் டுணிவே சீருடைக் கழலே 

செல்வமே சிவபெரு மானே 
யெம்பொருட் டுன்னைச சிக்கெனப் பிடித்தே 
னெங்கெழுந் தருளுவ தினியே 


என்னுந் திருவாசகப் பாசுரததும் , 

உன்குல முன்ன தாக்கி யுயாபுகழ்க் கொருததியாய 
தன்குலந் தன்ன தாக்கித் தன்னையித் தனிமை 

( செய்தான் 
வன்குலங் கூற்றுக் கீந்து வானவர் குலத்தை வாழ் 

( வித் 
தென்குல மெனக்குத் தந்தா ளென்னினிச செய்வ 

( தெம்மோய 


என்னுங் கம்பராமாயணக் கவியினும் முறையே என் 
குடி என் குலம் என்பன அடியார் கூட்டம் 
எனப் பொருள்படுத லுணர்க 


அவ் வடியார் குலத்தலைமைக் கொரு சார்பு 
தோன்ற லாவது அடியார் திருக்கூட்டத்திற் கொரு 
தலைவ னுண்டெனற் கிடனாதல் அடியார் திருக்கூட்டத் 
திற்குத் தலைவர் யாவரெனிற் கண்ணப்ப நாயனாரெனற் 
கிடனாய தறிக 


கணணப்ப னொப்பதோ ரன்பின்மை கண்டபி 
னென்னப்ப னென்னொப்பி லென்னையுமாட்கொ 

( ண்டருளி 


99 


வண்ணப் பணித்தென்னை வாவென்ற வான்கரு 


[ணைச் 


சுணணப்பொன் னீற்றற்கே சென்றூதாய் கோதது 

( மபீ 


எனத் திருவாதவூரடிகள் அருளிச்செய்தமை அதனை 
வலியுறுத்துமாறு காண்க 

குறைபாடாவது தவக்கு 
றை அஃதீண்டு விட்டகுறை யென்க அதனை நிரப்புத 
லாவது அதனைச் செய்து முடித்தல் 


மனங்கொண்ட குறிப்பாவது காரண மின்றியே 
த்தின்கண் நிகழு மோ ரெண்ணம் 


மன் 


மறாமை கொண்டு என்றது நாயனார் அரச 
வின்பத்தினை ஒரு சிறிதும் வெஃகினா ரில்லை யென்பது 
தோன்ற நின்றது 


சிந்தை பரங்கொள் நின்ற என்றது ( அங்ஙன 
அரசவின்பத்தினை ஒரு சிறிதும் வெஃகாமையின் ) அர 
சுரிமைபைப் பாரமாகக் கொண்டா ரென்பது குறித்து 
நின்றது . 


இங்ஙனம் அரசுரிமை இராமற்குப் பார மாயதனை , 


ஆழிசூ ழுலக மெல்லாம் பரதனே யாள நீபோய்த் 
தாழிருஞ் சடைகடாங்கித்தாங்கருந் தவமேற் கொ 

[ ணடு 
பூழிவெங்கான நண்ணிப் புண்ணியத் துறைக ளாடி 
யேழிரண் டாண்டின் வாவென் றியம்பின னரச 

( னென்றான் ) 


100 


இப்பொழு தெம்மனோராலியம்புதற்கேளிதேயாருஞ் 
செப்பருங் குணத்தி ராமன் றிருமுகச செவ்வி நோ 

[ க்கி 
லொப்பதே முன்பு பின்பவ் வாசக முணரக் கேட்ட 
வப்பொழு தலர்ந்த செந்தா மரையினை வென்ற தம் 

( மா 
( முன்பு பின்பு ஒப்பதே - ஏறக்குறைய ஒப்பதே ) 


தெருளுடை மனத்து மன்ன னேவலிற் றிறம்ப 

(வஞ்சி 
யிருளுடை யுலகந் தாங்கு மின்னலுக் கியைந்து 

( நின்னா 
னுருளுடைச சகடம் பூண்ட வுடையவ னுய்த்த கா 

( ரே 
றருளுடை யொருவ னீக்க வப்பிணி யவிழ்ந்த தொ 

[ த்தான் 


என வரூஉம் பாக்களா னறிக 

இத்தகைய அன்பர் தலைவரைப் பெற்ற புண்ணிய 
னென்பார் திருத்தாதை என்றார் 


32. கருத்துடையடையுந் தகுஞ்சொல்லும் 

புணர்த்தல் 
மனுச்சோழன் சரிதத்தில் , 
வளவநின் புதல்வ னாங்கோர் மணிநெடுந் தேர்மே 

( லேறி 
யளவிறேர்த தானை சூழ வரசுலாந் தெருவிற் போங் 


101 


| 


லிளையவான் கன்று தேர்க்கா லிடைப்புகுந் திறந்த 

( தாகத் 
தளாவுறு மிததாய வந்து விளை தத்தித் தன்மை யெ 

( ன்றான் 


என்றார் 


Go 


1.0 


கால் , 


நீ செம்மையா யென்பான் வளவ எனவும் , 
பெற்ற பிள்ளையாகலின் மகனறிவு தந்தையறிவு என் 
னும் மூதுரைப்படி அவனுஞ செம்மையுடையன் , தீங்கு 
செய்யா னென்பான் நின் புதல்வன் எனவும் , எந்தப் 
பிராணியும் மணியோசை கேட டொதுங்கவும் பல தேர் 
கள் புடைசூழவும் அகன்ற வீதியிற் சென்றா னாகலின் 
இவன் ஒருகாற் செய்ய எண்ணினா னெனினும் அதற் 
கிடமில்லை யென்பான் 

மணிநெடு தோ லேறி 
அளவிறேர்த் தானை சூழ வரசுலாந் தெருவிற் போங் 

எனவும் , துள்ளுத லதற் கியல பென்பான் 
ஆன் கனறு எனவும் , பயமறியா தென்பான் 
இளைய எனவும் , தானே வந் தகப்பட்ட தென்பான் 
புகுந்து எனவும் , இவ் வான் தன் கன்றை இழந்ததனா 

ய மனச சோர்வினாற் செய்த தன்றி முறை வேண் 
டிச செய்தில தென்பான் தளர்வுறு மித்தாய் எனவும் , 
அங்ஙனஞ சோர்வினால் அறியாது செய்தது கெடுதியே 
யென்பான் விளைத்தது எனவும் , கன் றிழந்து கதறும் 
ஆன் கெடுதி செய்ததெனக் கூறின் அரசன் வெகுள்வ 
னாகலின் இத் தன்மை எனவுங் கூறினா னென அமை 
சசன்மேல வைத்துக் கூறுதல் காண்க 


லாகிய 


1.02 


திருஞானசம்பந்த சுவாமிகள் புராணத்தில் , 


மாலை வெண்குடை வளவர்சோ ணாட்டுவணபுகலிச 
சூல பாணிபான் ஞானம் பெற்றானென்று சுருதிய 
பால னன்பாதங் குழாததோடும் பணிமுததின் 

( சிவிகை 
மேலணைந்தன னெங்களை வாதினில் வெல்ல 


எனச் சபாணர்கள் பாண்டியற் குரைத்ததாகக் கூறினா 


செல்வ மிக்க சோழாகளாகிய நின் பகைவர் நாட் 
டின்கண் ஓ ரூ ருறைவானென்பார் மாலை வெண்குடை 
வளவர் சோணாட்டு வண்புகள் எனவும் , தாமதத் 
தொழிலாகிய போர்த்தொழிலுடைய னென்பர் சூல 
பாணி யெனவும் , அவன்பான் ஞானம் பெறுதல கூடா 
தாயினும் பெற்றதாக நினைத்தா னென்பார் ஞானம் 
பெற்றா னென்று எனவும் , நாம் வெறுக்கத் தக்கதாகிய 
வேத மோதியவ னென்பார் ( சுருதிப்பாலன் எனவும் , 
அவனும் இளைமைப் பருவத்த னென்பார் பாலன் 
எனவும் , பாலனாயினும் அன்பர் பல்லோர் சூழ ஆடம் 
பாத்துடன் வந்தன னென்பார் அன்பர் தங் குழாத் 
தோடும் எனவும் , நீயும் நின்னைப் போலும் அரசரும் 
ஊர்தற் குரிய சிவிகை மேல் வந்தன னென்பார் பணி 
முத்தின் சிவிகைமே லணைந்தனன் எனவும் , இத்தனை 
பெயர்களாகிய எங்களை யெல்லாம் வாதினில் வெல்ல 
அவ வொரு பாலன் வந்தன னென்பார் எங்களை வாதி 
னில் வெல்ல எனவும் அரசற்குக் கோப மூட்டக் கூறத் 


103 


தகுஞ் சொற்களை யெல்லாம் புணர்த்தமை சால வழகி 


தா மென்க 


மேவிய காதற் றொண்டு விரவுமெய் விருத்திபெற்றா 
ராவியின விருத்தி யான வந்தணர் புலியூர் மன்றிற 
காவியங் கணடா கூத்துக் கண்டுகும் பிடுவதென்று 
வாவிசூழ் தில்லை மூதூர் வழிக்கொள்வான் வணங் 

( கிப் போவார் 


என்றார் 
சுவாமிகள் திருத்தொண்டு விருப்பு மேவிய தொண் 
டென்பார் மேவிய காதற் றொண்டு எனவும் , அத் 
தகைய தொண்டே உடம்பின் பய னென்பார் விரவு 
மெய் விருத்தி யெனவும் , உடம்பின் பயன் அஃதாக 
உயிரின் பயனாவது திருக்கூத் தென்பார் ஆவியின் 
விருத்தியான கூத்து எனவும் , திருக்கூத்து பல மன் 
றங்களின் நிகழுமேனும் அங்கனம் உயிரின் பயனாவது 
தில்லையிற் றிருக்கூத்து எனபார் புலியூர் மன்றில் 
கூத்து எனவும் , அத் திருப்பதி , நாடாகொன்றோ 
காடா கொன்றோ, வவலா கொன்றோ மிசையா கொன் 
றோ, எவ்வழி நல்லவ ராடவ , ரவ்வழி நல்லை வாழிய 
நிலனே என்றபடி கற்றாங் கெரி யோம்பிக் கலியை 
வாராமே செற்றா ராகிய அந்தணர் வாழ்தலிற் சிறந்த 
தென்பார் அந்தணா புலியூர் எனவும் , அத் திருக்கூத் 
துப் புரிபவன் உயிர்களை யெல்லாம் ஒருங்கே யுண்ணச் 
சிறி யெழுந்த நஞ்சினைத் தா னுண்டு காத்த அழகு 
திகழுங்கண்டத்த னென்பார் காவியங் கண்டர் கூத்து 


104 


எனவும் , அக்கூத்தினைச் சுவாமிகள் எஞ்ஞான்றும் யாண் 
டுங் கும்பிடுவரேனும் நேரிற் கண்டு கும்பிட வெண் 
ணின ரென்பார் கண்டு கும்பிட வென்று எனவும் , 
அத் திருப்பதிக்கு வழிக்கொள்கையினும் வணங்கி 
வழிக்கொண்டன ரென்பார் ( வழிக்கொள்வான் வணங் 
கிப் போந்தார் எனவுங் கூறுதல் காண்க 
(33 ) ஒரு சொல் பல்லாறு பிரிந்து பல பொருள்பட 

மொழிதல் 
* பேர்பரவை பெண்மையினிற் பெரும்பரவை விரும் 

( பல்கு 
லார்பரவை யணிதிகழு மணிமுறுவ லருமபரவை 
சீர்பரவை யாயினாடிருவுருவின் மென்சாய 
லேர்பரவை யிடைப்பட்ட வென்னாசை யெழு 

( பரவை 
என்னுந் திருப்பாவிற்குப் பொருள் : 
( பெயர் பரவை யென்பது , பெண்டன்மையிற் 

, 
பெருமை பொருந்திய தேவாக்குத் தெய்வமாகிய 
இரதி , விரும்பு முறுப்பாகிய அல்குலினது பரப்பு 
ஆதிசேடன் படம் , அழகு விளங்குகின்ற முத்தைப் 
போன்ற பற்கள் ( முல்லை ) யரும்புகள் , பரவை என்பது 
தனக்குக் கூத்தாக வுடையளாகிய ( இந்த ) இலக்கும் 
யின் றிருவுருவின் மெல்லிய சாயலி னழகு ( ஒரு ) 
கடல் ; அதன்கண் விளைந்த எனது ஆசை எழுகடல் 
என்பது . 

இதற்குப் பிற பொருள் கூறுவாரு முளர் . 


105 


பெண்மையினிற் பெரும்பரவை 


என்றது இரதியை யென்க ; ஆசிரியர் முன்னும் , 
கற்பகத்தின் பூங்கொம்போ காமன்றன் பெருவா 

[ ழ்வோ 


என்றமையும் , 


வில்லிபுத்தூரர் , 


பெண்மைக் கிரதி யெனவந்த பெண்ணா ரமுதே 
என்றமையுங் காண்க . 


பெரும்பா என்பது விகாரம் அரும்பரவை 
என்புழி அவை பகுதிப்பொருள் விகுதி 

மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்க 
ளுந் தமது சேக்கிழார் பிளளைத் தமிழுள் , 


குறையுடைய பாம்பொன றெடுததுண டுமிழ்ந்தி 

குலைகுலைந் துழல்வை யெங்கள் 
கோமான் பெருங்கல்வி மாட்சியை யுணர்ந்து செங் 

குருமணிச சூட்டு மோட்டு 
நிறைவுகெழு துத்திப் பணாடவிப் பாம்பொன்று 

நேரடைய மன்று ணணு 
நினையீன்ற தொருபரவை யிலகுவே பாரமென 

நென்னுனைத் தனையு மெணணேன் 
முறையினொரு சிறு தூக்கி னெழுபரவை யும்புக 

முடித்துற நிறுததா னிவன் 
மொழியெங்க டம்பிரான் வல்லப முணர்ந்திலை 
முத்தமா ளிகைவா னயாற் , ( கொன் 


---- 


106 


றறைமணித் திடராய குன்றைநக ராளியுட 
னம்புலீ யாட வாவே 


யருளுருத தேசுபொலி யருணமொழித்தேவனுட 
னம்புலீ யாடவாவே 


என்னும் பாவில் முறையினொரு சிறு தூக்கி னெழு 
பரவையும் புக முடித்துற நிறுத்தா னிவன் எனப 
பாராட்டிக் கூறினமை காண்க 


34 அரும்பதப் பிரயோகம் 
திருமலைச்சிறப்பு 

5 அநிதம் - இஃது : அநியதம் என்னும் வட 
மொழிச சிதைவு 


21. ஆலின -தழைத்த 


திருவாரூாச் சிறப்பு 


5 பதியிலார் - வரைவின் மகளிர் . 


10 அணங்கிய - விரும்பிய 


11 சைவர்- ஆசாரியாபிஷேக முடையார் , தபோ 
தனர் - சந்நியாசிகள , முனிவர் - வானப் பிரஸ்தர் , மறைய 
வர்- பிரமசாரிகள் 


18 சிவம் - பரசிவம் அல்லது நன்மை 


சிவம்புரி நெறியைச் சேரப் செப்புமிப் பொரு 


107 


ளுங் கேண்மின் என்னுஞ் சிந்தாமணிப் பாவினடியிற் 
சிவம் என்பதற்கு நச்சினார்க்கினியர் நன்மை என் 
றுரை வரைந்தமை காண்க 


21 வந்தியா - மங்கலப் பாடகர் ; சூதர் - நின்றேத் 


துவாா 


42 அனகன் -ந அகன் - பாவமில்லான் 


தடுத்தாட்கொண்ட புராணம் 

7 சடங்கவி - ஷடங்கவித் என்னும் வடமொழிச் 
சிதை வெனப 


35 பிஞ்ஞகன் - மயிற்பீலியை யுடையான் ; வேள் 
வி- திருமணம் ; விருந்தினாக ணின்னுடைய வேள்வி 
கா ணியவந்தார் வில்லுங் காண்பார் எனக் கம்பர் சிலே 
டையாகக் கூறிய தூஉங் காண்க . 


56 மாட்சி -எண்டுப் பெருமையன்று ; அழிவா 
மென்க 


75 புகல் - பண் , பண்ணியற்றிறம் , திறம் , திறத் 
திற மென்பன . இவையிற்றைச் சம்பூரணம் , சாடவம் : 
ஒளடவம் , சதுர்த்த மென்ப வடநூலார் 


96 மது - தேன் ; 


பொன்மன்றம் பொற்றா மரையொக்கு மம்மன்றிற் 
செம்ம றிருமேனி தேனொக்கு மத்தேனை 


108 


யுண்டு களிக்குங் களிவண்டை யொக்குமே 
யெம்பெரு மாட்டி விழி 


என்னுங் குமரகுருபர சுவாமிகள் பாவினும் சபாபதி 
யைத் தே னென்றல் காண்க 


97 வரை - மலை , ரேகையுமாம் ; 


வரையகன் மாாபிடை வரையு மூன்றுள 


என்னுஞ் சிந்தாமணி யடியினை யறிக் 

101 நாசி- ( கோபுர ) மேலவாயிற்படி ; பின்னர்த் 
திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் புராணத்தும் , 


காமர்மணி ! நாசிகையின மருங்கு தங்குங் 
கருமுகில்கள் செம்முகில்க ளாகிக் காட்டும் 


என்றார் . 


இளையான்குடிமாற நாயனார் 


9. தாரிப்பு - தரித்தல் ; தரித்தற் கான வழியுமாம் ; 
தாங்குவா ரெனினு மமையும் பாரித்து - அடியிட்டு ; 


கனித தொண்டை வாய்ச்சி கதிர்முலைப் பாரிப்புக் 

( கண்டழிவுற் 
றினிக்கண டிலம்பற்றுச் சிற்றிடைக் கென்றஞ்சு 

( மெம்மனையே 


என்ற விடத்துப் பேராசிரியர் பாரிப்பு அடியிடுத லெ 
னினு மமையும் என்றமையும் , ஆசிரியர் பூசலார் நாய 


109 


னார் புராணத்து ஆகமத்தா லடிநிலை பாரித்து என்ற 
மையுங் காண்க 


பாரித்தல் வளர்தலுமாம் ; அஃ தீண்டுத் தன் 
வினையென்க . பின்னாச சைவநெறி பாரித்தன்றி ஒன் 
றுஞ்செய் யேனாணை யுமதென்றார் என்புழிப் பிறவினை 
யாவதூஉங் காண்க 


. 


இகலென்ப வெலலா வுயிர்க்கும் பகலென்னும் 

பணபின்மை பாரிக்கு நோய் 
என்னுங் குறட் பாவினும் , 

திரந்தம் 
தாரித்தனந்தவி ராவடி யார்தடு மாற்றமென்னும் 
மூரித் திரைப்பௌவ நீக்குகண டாய்முன்னை நா 

( ளொருகால் 
வேரித்தண பூஞ்சுட ரைங்கணை வேள் வெந்துவீழச் 

செந்தீ 
பாரித்த கண்ணுடை யாயெம்மை யாளும் பசுபதி 


-- 


என்னுந் தேவாரப் பாசுரத்தும் இச் சொற் பிரயோ 
கங்க ளிருத்த லறிக 
மெய்ப்பொருணாயனார் புராணம் 

1 மலாடர் - மலாடு என்பது மலையமானாடு என்ப 
தன் மரூஉ 

17 தாதன்- தாசன் ; அடிமை 
அமர்நீதி நாயனார் புராணம் 


110 


41 சலத்தால் - வியாஜத்தால் ; தலைக்கீட்டால. 


கண்ணப்ப நாயனார் புராணம் 


10. பராய்க் கடன் - பிரார்த்தனை ; நேர்கடன் 

26 சாபம் - குட்டி செந்தாய்க் கொடுஞ்செவிச் 
சாப மான என்பது பாட மென்க . 


49. ஈயல ஈசெல் . 


61 சரணம் - கால் ; எனவே , சரணத் துரியாடை 
என்பது காலாற் கழற்றுஞ் சட்டை என்னும் பொரு 
ட்டாமாறு காண்க 

இனி < புலித்தோலாடை என்பாரு முளர் அவர் 
சரணம் மயிற்பீலி எனக் கொள்வர் . 


72 சேசு - திரட்சி ; வேடு - வேடர் ; 


ஆடு கொடிப்படை சாடிய றத்தவ ரேயாள 
வேடு கொடுத்தது பாரெனு மிப்புகழ் மேவீரோ 


என்றார் கம்பரும் . 
134 எய் - அறிந்த எய்யாமை 

எய்யாமை- அறியாமை ( தொ 
ல் -உரி ) ; இனி , 


ஏய் என்பதன் விகாரமெனக் கொண்டு பொருந் 


திய ) 


என்பாரு முளர் . 

145. குட்டமிட்டு தோண்டி , கொத்தி ; 


111 


குணிப்பொடுகுட்டமிட்டுக் குழிசிகள் பலவிற் 

( சேர்த்தி 
என்றார் கந்தபுராண முடையாரும் (வில்வலன் வாதாவி 
வதைப்படலம் -16 ) வக்குவன-வதக்குவன 
மானக்கஞ்சாற நாயனார் புராணம் 

29 பஞ்சவடி - விரிந்த வடங்களையுடையது , 
பஞ்ச - விரிவு . பஞ்சானனம் விரிந்த முகத்தையுடை 
யது அஃதாவது சிங்கம் என்னும் பொருட்டாதல் 
காண்க. 
அரிவாட்டாய நாயனாபுராணம் 

3 ஐம்பால் - கூந்தல் , ஐந்து வகையாக முடிக்கப் 
படுதலின் அப் பெயர்த் தாயிற்று 


ஐம்பான் முடியுங் கொணடையுங் குழலும் 
வம்பா கணிச்சியும வான்மயிர்ச் சுருளும் 


என்ப . 


குழை - காதிற்குழை , குழைதல் , இலை என 
முறையே கொள்க 


5. முழுப்பு - குறுங்கான் ; இதனை , 

பணபல தெளிதேன் பாடிநின் றாடப் 
பனிமலர்ச சோலைசூழ் முழுப்பிற் 
செணபக மரும்பும் பெரும்பற்றப் புலியூர் 

திருவளர் திருச்சிற்றம் பலமே 
என்னும் ஆன்றோர் தொடர்பினுங் காண்க முழுப் 


112 


பை எனக் கொண்டு நிறை கருப்பை என்பா ரொரு 
சிலர் . 


ஈரிடத்து 


w 


சனை -ஊதல் , இப் புராணத்துள் இன்னும் 

ச சொல்லைப் பிரயோகித்தமை காண்க 
மூர்த்தி நாயனார் புராணம் 

16. மிறை - துனபம் ; மிறைபடு இவ்வுடல் வாழ் 
வை மெய்யென் றெண்ணி வினையிலே கிடந்தழுந்த 
வியவேனெஞ்சே என்றருளினர் அப்பர் சுவாமிகளும்: 
"இறை யெனப் பிரித்து இடர்ப்படு வாரு முளர் . 


முருக நாயனார் புராணம் 

3. சாரிகை - நாகணவாய்ப்புள் . 
ஒருநாளைப்போவார் நாயனார் புராணம் 

8. முழை- பொந்து 
திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புராணம் 

15. முரம்பு - பரன் முண் முதலிய நிறைந்த விடம் 
என்பர் கல்லாட வுரையாசிரியர் . 


1 


86. காஞ்சி- (11991) பதினோ ராயிரத்துத் தொன் 
ளாயிரத்துத் தொண்ணூற் றொன்றாகிய ஆதியிசை 
களு ளொன் றென்ப. 


10 ந்தர்கள் - மாடங்கள் 


சண்டேசுர நாயனார் புராணம் 


113 


25 பயனும் -சுவையு மென்றாதல் , கன்று மென்றா 
தல் , பூசையு மென்றாதல் உரை கொள்க 
திருநாவுக்கரசு நாயனார் புராணம் 

9 ஆடி - கண்ணாடி 
36. கடப்பாடு - கடமை ; ஒப்புரவுமாம் 

76 கிளை - புல்லாங் குழல் ; புல் - புறக்காழ் அது 
புறக் காழினையுடைய மூங்கிற் காகி அம் மூங்கிலா னாய 
கருவிக் காயிற் றென்க 

78 தாபதியார் - கைம்மை விரதமுடையார் 


83 தவவை - மூத்தாள் ; லங்கணம் - தாண்டுதல் ; 
அஃதாவது விட்டொழிததல் 


107 சாதியா- சொல்லாத , 


150 இலச்சினை - முத்திரை 


202. இறை - இடம் ; தலைமையுமாம் 


266. வற்கடம் - பஞ்சம் , வறுமை ; அடம் தொ 
ழிற்பெயர்விகுதி யென்க 

275 பேழ்கணித்து - பிழை கருதிச சிந்தித்து ; 
இதனைப் பிற்பா னின்று பேழ்கணித்தாற் பெறுதற் 
கரியன் பெருமானே என ஆளுடைய வடிகள் தமது 
திருவாசகத்தும் , 


* பிறையணி வாணுதலா ளுமையா ளவள் பேழ்க 

( ணிக்க 
8 


114 


நிறையணி நெஞ்சனுங்க நீலமால்விட முண்ட 

தென்னே 


என ஆளுடைய நம்பிகள் தமது தேவாரத்தும் , 


பின்சென்று காதல் கூரப் பேழ்கணித திரங்கு 


கின்ற 


எனக் கம்பர் தமது இராமாயணத்தும் பிரயோகித் 
தல் காண்க 


குலச்சிறை நாயனார் புராணம் 


3 வாரம் - உரிமை . 


காரைக்காலம்மையார் புராணம் 


33. கம்மியர் - தொழில் செய்வோர் ; கர்மிய ரென் 
னும் வடசொற் றிரி பென்ப . 
திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணம் 


34 பவனம் - மாளிகை 


35. சூதம் - பிரசூதம் , பிரசவம் , பிள்ளைப் பேறு . 
38. கடி - காப்பு 


270. கந்தை - கிழி ; கந்தம் எனப் பாட மோதுதல் 
சிறவா தென்க 


386. புள் -சாதகப் பறவை . 


473 பதிகன் - வழிச்சொல்வோன் . 


115 


638. குரத்தி - குரவன் என்பதன் பெண்பால் 
917. அநுவாதம் - வழிமொழிதல் ; இது புரோ 

வாதம் என்பதன் மறுதலை மொழி 
922 துணர் -கொழுந்து 


1099. காமரூபி - பச்சோந்தி . 
எயர்கோன்கலிக்காம நாயனார் புராணம் 


54 இட்டிகை- செங்கல் ; இட்டிகையும் கோடும் 

என்னும் நாலடியார் . 
சட்ட - இது செப்பப் பொருட்டாயதோர் அகர 

வீற் றிடைச்சொல் என்பர் சிவஞான 

முனிவர் ; 
நான் சட்ட நும்மை மறக்கினு மென்னைக் குறிக்கொ 

[ ணமினே 
சட்ட விக்கத வநதிறப் பிம்மினே ( தேவாரம் ) 
சட்ட நேர்பட வந்தி லாத சழக்கனேன் ( திருவா 

சகம் ) 
எனப் பரமாசாரியர் பணித்தமை காண்க . 
கழறிற்றறிவார் நாயனார் புராணம் 

4 சரளம் - தேவதாரு . 
27 காணம் - பொற்காசு ; கையிலொன்றுங் காண 

மில்லை 
எனப் பரமாசாரியர் அருளிச்செய்தமை காண்க 
அதிபத்த நாயனார் புராணம் 


116 


4 ஆடிமண்டலம் - கண்ணாடி ; வயக்குறு மண்டி 
லம் என்னும் கலித்தொகைத் தொடர்க்கு நச்சினாக் 
கினிய ருரை காண்க 


முழுநீறுபூசிய மனிவர் புராணம் 


3 நிசையம் - திரள் 


35. அருந்தொடர்ப் பிரயோகம் . 


பாயிரம் 


3. தாழ் செவி நீண்முடி என்றார் ; இது விசுவ 
ரூப விநாயகர் வணக்க மென்பது குறித்தற் கென்க . 
திருமலைச் சிறப்பு 


பகம் 


11 நெற்றியிற்......மேனியர் - சிவசாரூப்யம் பெற் 
றிருப்பார் ; தம்பிரா டிையார் -சிவசாமீப்யம் பெற்றிருப் 
பார் ; பிஞ்ஞகன்றன் னருள் பெறுவார் சிவலோக்கியம் 
பெற்றிருப்பார் . 


33 வேத மூலம் - பிரணவம் 


திருநாட்டுச் சிறப்பு 


5. வெண்டலை நுரை பொருது -வெள்ளிய இட 
த்தையுடைய நுரை மோதிச் செல்லுதலால் , வெண் 
டலை மாலை நுரை யொப்பச் செல்லுதலால் 


நாம வேற்படைக் கடவுளைப் பயந்தரு ணங்கை 

( தென் கமலேசா 


117 


வாம் 


பாகத்தைக் கொள்வலப் பாகநீர மங்கை 

( கொண டனள்போலாந் 
தாம நீற்றொளி தன்னிறங் காட்டவெண் டலைநிரை 

( நுரைகாட்டக் 
காமா பூங்கொடி மடந்தையர் மதர் விழிக கயலுலா 

( வாலாலே 
என்னுங் குமரகுருபர சுவாமிகள் வாக்கினை நோக்குக. 

14. மலாகளைக் கொடுகைத்து - மலர்களைக் கொடு 
உகைத்து எனப் பிரிக்க 


17 குழைக் கரும்பு- ஒரு குழைக்கு ஓரருமபு 


விழுக்காடுண்டு 


கான 


திருவாரூர்ச சிறப்பு 

5 உரைக்கு என் அளவு- ( திருவாரூரின் பெரு 
மையைச் சொல்லின் ) அச சொல்லுக்கு எல்லை இல்லை 
என்றபடி ; இனி , என் அளவு உரைக்கு 
முடித்து ( திருவாரூரின் பெருமையை ) என்ன அளவு 
உரைப்பேன் அஃதாவது ஓ ரளவும் யான் உரைத்தல் 
கூடாது என்பாரு முளர் 
11 தாழ்ந்த வேணியா 

நைஷடிக பிரமசாரிகள் ; 
வாழ்ந்த சிந்தை முனிவா - வானப்பிரஸ்தர் ; வீழ்ந்த 
வின்பத் துறையுள் விரவுவாா- கிருகஸ்தர் . 


45 வீதிவிடங்கப் பெருமான் - ஈண்டு விடங்கு 
அழகு . சைவ விடங்கி னணிபுனைந்து என்றார் தடுத் 


118 


தாட்கொண்ட புராணத்தும் ; இனி , விடங்கம் உளி 
( படுதல் ) இல்லாத என்பது மொன்று 
திருக்கூட்டச் சிறப்பு 

2 தேவாசிரியன் - தேவாசரயம் எனபதன் 
சிதைவு ; ஆச்ரயம் -இடம் 
தடுத்தாட்கொண்ட புராணம் 

11 பந்தர் நிகழ்ச்சியின் - பந்தர் அமைந்த விடத் 
தின்கண் இனி, நிகழ்ச்சியின் மைந்தர் எனக் கட் 
டித் ( திருமணத்தை நடத்தும் மைந்தர் என்பது 
மொன்று அதன்மேலும் , நிகழ்ச்சியின் - சொன்னவள் 


வில என்பாரு முளர் 


16 உகிர் நதி முறையிற் போக்கி நக நுனிகளைச 
(சிக்கறுத்தற்குக் குஞ்சியினுள ) முறையாகச செலுத்தி 
இதற்கு ஏலாவுரை கூறி இடர்ப்பட்டாரு முளர் . 

39 மிசை உததரியத் துகில் தாங்கி இது கோப 
மூண்டுழிச செய்வதொரு செய்கை . குடுமியைத் தட்டி 
முடித்தலு முண்டு ; அதனை , 


ந்து 


மறையோ ருள்ளார் , உருத்துவாய் மடித்தெழு 

கோகு தட்டிட் டூன் றியதண் டெதிரோசசி 
யுடன்ற வேந்தர் , கருத்துவார் தகவெருக்கொண் 
டோடவோடக் கையுரங்காட் டினர்வளர்த்த கனலே 
யன்னார் என்னும் பாரதப் பாவி னடிகளா னறிக் 
திரௌபதி மாலையிட்ட சருக்கம் 


119 


( கோகு - குடுமி ). 

52. வந்த ஆறு இசைவே யன்றோ வழக்கு - 
(நடைமுறையில் ) வந்தபடி சம்மதமே வழக்கிற் கேது 
வன்றோ ? 


92 தா மலங்குகள் - தா மலங்கு உகள் எனப் 
பிரிக்க . வலிமையுடைய மலங்குகள் உகளும் எனப் 
பொருள் கொள்க தாம் மலங்கு உகள் எனக் கொண்டு 
தாவுந் தன்மையுடைய மலங்குகள் (நீர் மிக்கிருத்த 
வின் ) உகளும் எனினுமாம் 

109 புறவிடை- ( அகத்திற் ) பிரியா விடை . 

132 கதிர்மணி பிறந்த தென்ன - இப்பியினின் 
றும் ஒளிபொருந்திய முத்துப் பிறந்தாற்போல இவ்வு 
வமை தோன்றிய குலத்தி னிழியும் பாவையாரின் உயர் 
வும் விளக்குதல் காண்க 
இயற்பகை நாயனார் புராணம் 

4 உம்பர் நாயகிக்கும் அஃது அறியவோ - முடி 
மேலுள்ள கங்கைக்கும் அது தெரியவோ ? 
இளையான்குடிமாற நாயனார் புராணம் 

12 போதும் வைகிற்று -போதுங் கழிந்தது 
விறன்மிண்ட நாயனார் புராணம் 

8 பேணாது ஏகும் ஊரனுக்கும் - விரும்பிப் பணி 
யாது செல்லும் ஆரூரனுக்கும் , ஆரூரன் என்னா 


120 


( ஊரன் என்றது இகழ்ச்சியா னென்க உம்மை இறந் 
தது தழீ இயது 


எறிபத்த நாயனார் புராணம் 

11. நவமி முன்னாள் - தசமிநாள் 
ஏனாதி நாயனார் புராணம் 

8 கால் சாயும் மறையும் அவன் இறந்தான் 
எனல் வேண்டியவழி அவன் கால் சாய்ந்தது என்னும் 
வழக் குண்மை யறிக சிலர் கால்சீக்கும் என்புழிப் 
போல ஈண்டுக் கால் தமிழுபசர்க்க மென்ப 


கண்ணப்ப நாயனார் புராணம் 

92 நாணன் காடனே - நாணனே காடனே ; அஃ 
தாவது நாணனுங் காடனும் 

103. மஞ்சு இது இந்த அழகினை 
131 ஐந்துமாற - ஐம்புலப்பகைமை 


அரிவாட்டாய நாயனார் புராணம் 


( களிறு உண் விளங்கனி - வெஞ்சினவேழமுண்ட 
வெள்ளிலின் வெளிய மாக என்னுஞ் சிந்தாமணியடி 
காண்க ( குணமாலையாலரிழ்பகம் - 174 ). 

( தேரை 
போயிற் றென்றாற் போல்வதோர் நோயென்க ; இனி , 

யுண்டது வெறுவிதா மென்று முரைப்ப 
என்பது நசசினாக்கினிய ருரை 


யானை 


ஆனாய நாயனார் புராணம் 


121 


23 தாது பிடிப்பான போல - சுருதி பிடிப்பன 
போல ; இது பண்டைக் கால வழக்குரை யென்ப - இப் 
பொருள் வினையானும் விளங்குதல் காண்க ஆசிரியர் 
பிறாண்டும் குழலசெய் வண்டினங் குறிஞ்சியாழ் 
முரலவன குறிஞ்சி (குழல - வேணுகானம் ) என்றமை 
யு ! ம ; மனி மேகலை , குழலிசை தும்பி கொளுத்திக் 
காட்ட என்றமையும் ; பரிபாடல் , ஒரு திறம் , கண் 
ணார் குழலின் கரைபெழ ஒருதிறம் , பண்ணார் தும்பி 
பரத்திசை யூத , ஊதுத் தீங்குழ லியம்ப மலர் 
மிசைத் தாதூது தும்பி என்றமையுங் காண்க 


. 


மூர்த்தி நாயனா புராணம் 


3 மெய்வைத்த காலும் - உடம்பின்கண் வீசிய 
காற்றும் ; கால என்பதற் கேறப வைத்த என் 
றா 


35 ஒதம கிளா வேலையை - சைத்ய மிக்க கடலை ,, 
ஓதங்கொள கடலன்றி யொன்றினோ டொன்றொவ் 
வாப , பூதங்க டொறுமுறைந்தா லவையுன்னைப் பொ 
றுக்குமோ 
என்றார் கம்பரும் 


46 நுதலின்கண் விழித்தவர் - நெற்றியினிடத்தே 
பார்த்தவர் ; அஃதாவு நெற்றியிற் கண்ணுடை 
யார் . 


வது 


நூலின் பதம்- நூலின்க ணருளிய உயர் நிலை 


122 


நூலின்க ணருளிய பரிபாகமுமாம் . மும்மை - மூ 
ன்றென்னும் பொருட்டு ; தெரிமாண் டமிழ்மும்மைத் 
தென்னம் பொருப்பன் என்புழிப்போல வென்க 


முருக நாயனார் புராணம் 


10. பரமர் பதிகப் பற்றான ஒங்கி சிறந்த அஞ்செ 
ழுத்தும் - சிவபெருமா னருளிச்செய்த பாயிரத்தையு 
டைய பற்றப்படுவன வாகிய வேதங்கள் ஓங்கிச சிறந்த 
தற் கேதுவாகிய அஞ்செழுத்தும் இங்ஙனம் கூறியது 
த்ரயீ என்னும் ரிக் , யஜுர், சாமம் என்கிற மூன் " 
வேதங்களின் இடைப்படுவதாகிய யஜுர் வேதத்தின் 
ஏழு காண்டங்களின் இடைப்படுவதாகிய நான்காங் 
காண்டத்தின் ஒன்பான் பிரச்சங்களின் இடைப்படுவதா 
கிய ஸ்ரீருத்ரம் என்கிற ஐந்தாம் பிரசநத்தின் இடைய 
படுவதாகிய நம : ஸோமாயச என்கிற அநுவாகத்தின் 
இடைப்படுவதாகிய பதம் புஞ்சாக்ஷரமாகலி னெனக 

ஆ 018 ) 17 
உறுக பற்றற்றான் பற்றினை என்பதற்குப் பரி 
முக ருரை காண்க சிறந்த - காரணப் பொருட்டில் 
வந்த பெயரெச்சமென்க இனி , சிவபெருமா னருளிச 

மறை 
செய்த வேதங்கட்குப் பற்றுக்கோடான உயர்ந்து 
சிறந்த அஞ்செழுத்தும் எனினுமாம் . ஈண்டுப் பதிகம் 
ஆகுபெயர் . 


திருநாளைப்போவார் நாயனார் புராணம் 

2 கரும்பின் சாற்று அலை - கருப்பஞ் சாற்றின் 


123 


அலைகளையுடைய அலம் வன் கொழு - கலப்பையின் வ 
லிய கொழு முனை 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புராணம் 

72 தீபம்- சூரியனும் சந்திரனும் ; இரு சுடர் 
விளக்கிட்டு என்றார் பிறரும் நல்லறம் மன்னத் தீபம் 
மன்னும் என முடிக்க 

93. அவனூர்தித்தேர் என்பது பாடமென்ப ; 
அவன் -- சூரியன் , க 756 
99 அணித்தாகக் கொண்டு செல்லும் நெடுந் 

ஆண்மய 
தூரஞ் செல்ல வேண்டாது ) சமீபமாக அழைத்துச் 
செல்லும் 


109 நன்று முள்ளது என்பது பாட பென்க 


திருநாவுக்கரசு நாயனார் புராணம். 


10. பயிர்க்கண- பயிர்க்கு அண் எனப் பிரிக்க 


73 எதிர்செய் குறை என்கொல் - பிரதி செய்தற் 
குரிய வேண்டும் பொருள் யா துளது ? ஒன்றுமில்லை 
யென்றபடி என்னை ? வேண்டுதல் வேண்டாமை யிலா 


னாகலின் . 


89. பாவி வாயால் 

பெரியார்க்குக் கே டுரைத்தற் 
கொடுமை பற்றி , வாயினைப் பாவி யென்றார் ; கொடி 
யாரைப் பாவி யென்னும் வழக்குண்மையின 


124 


அழுக்கா றெனவொரு பாவி 
எனத் திருக்குறளினும் , 


* பசிப்பிணி யென்னும் பாவியது தீர்ந்தோர் 


என மணிமேகலையினும் வருதல் காண்க 

90. பொருள் - கொண்டு விடாது - அவன பொரு 
ளைக் கவர்ந்து கொண்டு அவனை விடாமல் இனி, உயி 
ரைக் கொண்டு விடாமல் எனவும் , அவனைப் பொருட் 
படுத்து விடாமல் எனவங் கூறும் சிலர் . 


110 தாடத்தில - தாள் தத்தில் எனப் பிரித்து , 
காலின தாண்டினால் எனப் பொருள் கொள்க 


121. முட்டி நிலை - கலை அறுபத்து நான்கனுள் 
முட்டி என்பது ( கைவந்த ) நிலையால் இம் முட்டி 
யென்னுங் கலை விடம் கொடுநோய் முதலியன தடுத் 
தற்கு மறைமொழி சொல்வ தென்ப . எதிரேறு - பகைச் 
செய்கை 


202. இறை 


கொள்ளப் பெற்ற பெருந்தவத் 
தொண்டர் - பெருந் தவம் இறை ( தனக்கு இடமாகக் ) 
கொள்ளப் பெற்ற தொண்டர் என மா 

என மாற்றுக இனி , 
* இறை கொள்ளப் பெற்ற என்பதற்கு இறைவன் 
கொள்ளப் பெற்றதாகிய எனவும் , தலைமை கொள்ளப் 
இயற்த்தாகிய எனவுங் கூறுவாரு முளர் 

211 அடை . மாலைச சீலம் - அடைதற்குக் காரண 
மான இயல்பாகிய சீலம் . 


125 


காரைக்காலம்மையார் புராணம் 

60. மீண்டும் பிறப்புண்டேல் மேலும் பிறப்புண் 
டாயின் ; ஈண்டும் பிறப்புண்டேல் எனப் பிரித்து 
நேர்ந்த ( இந்தப் ) பிறவி ( இன்னுஞ் சில காலம் இவ் வுல 
கின்கண் ) இருக்குமாயின் எனப் பொருள கூறுவாரு 
முளர் 
( *நமிநந்தியடிக ணாயனார் புராணம் 

10 பொய்யு மெய்யுமாம்... நெறியாா - அஸ்தி 
நாஸ்தி வாதிகளாகிய சமணாகள் 
திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணம் 

163 காலம் பெற அழுதார - தக்க காலத்தி லழு 
தார் ; கால முண்டாகவே காதல் செய்துய்ம்மின் என் 
றருளினார் ஆளுடைய வடிகளும் 

165 அல்கும் திறம் - தங்குஞ் செயற்றி 

265 தியானப் பொருள்- தியேயமாகிய பரம் 
பொருள் 





L 


எண்கப் 


795 மேற்கோள் எற்பார் - பிசாதிஞ்ஞை ( சொல்லு 
தலை ) ஏற்றுக் கொள்வார் . உள்ள தன் மேலுங் குற்ற 
த்தை ஏற்பார் எனவுங் கூறுப . 


852. அற்று அருள் பெற்ற - அன்றருள் பெற்ற ; 
எதுகை நோக்கி மெலி வலியாயிற் றென்க இனி , அத் 
தன்மைத்தான அருள் பெற்ற எனினுமாம் . 


126 


-எயர்கோன்கலிக்காம நாயனார் புராணம் 


2 நஞ்சு சூழ் வனம் நயனியர் எனப் பிரிக்க 


134. அம்பலத்துக்கண் உளனாம் எனப் பிரித்து 
கனக சபையின் உள்ளவனாகிய வெனவும் அம்பல 
த்து கண்ணுளனாம் எனப்பிரித்து சபையின்கட் செய் 
யுங் கூத்தனாகிய வெனவும் பொரு ளுரைப்ப 


1.நரசிங்கமுனையரைய நாயனார் புராணம் 


9. கடன் ஆகை கவின் செய் கடனாகிய தொன்றன் 


அழகினை . 


கோட்புலி நாயனார் புராணம் 


4 திருவிரையாக்கலி- இது சிவபெருமானைக் குறி 
த்துச் சொல்வதோ ராணை , பொய்தீர் , விரையாக் கலி 
யெனு மாணையும் எனப் பட்டினத் தடிகளுந் தாது 
( கோயி னான்மணி மாலை யுட் பணித்தமை காண்க 


1 


{ 36. வடசொற் பிரயோகம் . 
ஆசிரியர் தமிழின் விரவி வழங்கும் வடசொற் 
களையே தமது திருப்பாவின் அமைத்துக் கொள் 


வா . 


தெரிவருமபெரு மைத்திருத்த தொண்டாதம் 
பொருவ ருஞ்சீர் புகலலுற றேன் முற்றப் 
பெருகு தண்கட லூற்றும் பெருநசை 

ஒருசு ணங்கனை யொக்குந் தகைமையேன் 
1. வான்டட் 1776 பாயிரம் - 4 


127 


என்னுந் திருப்பாவின்கண் ஒரு வடசொல்லேனும் விர 


வாமை காண்க. 


‘ மற்றி தற்குப் பதிகம்வன் றொணடாதாம் 
புற்றி டத்தெம் புராண னருளினாற் 
சொற்ற மெயத்திருத தொண்டத் தொகையெனப் 
பெற்ற நற்பதி கந்தொழப் பெற்றதால் 


என்னுந் திருப்பாவின்கண் பதிகம் என்னும் வட 
சொல் ஈரிடத்துளது . முன்னது பிரதீகம் என்னும் 
வடசொற்றிரிபு பிரதீகம் என்னுஞ் சொல் ( பிண் 
டம் அஃதாவது சரீரம் என்னும் பொருட்டு , பதிகக் 
கிளவி பல்லகைப் பொருளைத் , தொகுதி யாகச் சொல் 
லுத றானே என்ப தோத் தென்க 

பின்னது , பங்திகம் என்னும் வடசொற்றிரிபு . 
இப் பங்திகம் என்னுஞ் சொல்லிற் பங்தி என்பது 
பத்து என்னும் பொருட்டு ; இராவணனுக்குப் பங்தி 
கண்டன் என்னும் பெயரிருத்தலறிக. 

ஆசிரியர் வடமொழிப் புலமையு முடையா ரென் 
பது அங்கையி னெல்லியா மென்க . 

37 ) அரிய இலக்கணம் . 
திருமலைச்சிறப்பு 
25. போதுவார் - ஈண்டுப் 

போது 

என்பது 
புகுது என்பதன் மருஉ 
( 2 
திருவாரூர்ச் சிறப்பு 


128 


8 ஆர் - யார் என்பதன் மரூஉ 

18 சிலமுயன்று அடையும் தெய்வக்கலை - அடை 
யும் என்பது காரியத்தின் கண்வந்த பெயரெச்சம் 

19. உளமகிழ் காதல் - மகிழ் என்பதனைக் காரி 
யத்தின்கண் வந்த பெயரெச்சம் மென்றாதல் முதனிலைத் 
தொழிற்பெய ரென்றாதல் கொள்க 

24 ணர்வெனும் பெருமை - காரணத்தைக் காரி 
யமாக . உபசரித்தார் . 

( நிரபபென்னு 

மல்ல லடை 
யப்பட்டார் என நாலடியார் னு மிருத்தல் காண்க 
அஃது அபே தாத்தியாவசாய 

மென்ப வட 


உண 


லார் 


44 அருமந்த- அருமருந்தன்ன என்பதன் மரூஉ 
மொழி 

47 முன்னவனே - ஏகாரம் சிறப்பு 
தடுத்தாட்கொண்ட புராணம் 

52. இசைவே - ஏகாரம் பிரிநிலை 


1 


திருநீலகண்ட நாயனார் புராணம் 

4 மனைவியாரும் - உம்மை எச்சவும்மை யென்க . 
கண்ணப்ப நாயனார் புராணம் 

92 நாணன் காடனே - எண்ணேகார முன்னுங் 
கூட்டுக 

135. எந்திய சீர் து வடநூன் முடிபு 


129 


142 ஒளி நின்று - ஒளி என்னும் முதனிலைத் 
தனிவினை வினையெச்சமாயிற்று ; வரிப்புனை பந்து என் 
புழிப்போல வென்க 
மூர்த்தி நா 
மர்த்தி நாயனார் புராணம் 

22 செய்திடல் - இஃது அல்லீற்று எதிர்மறை 
வியங்கோள் . 

25 மெய் - ஆகுபெயர் 

29. சரித்து - இது பிறவினைப் பொருளின் வந்த 
தன்வினை ; இதனை அந்தர்ப்பாவிதணிச் என்ப வட 
நூலார் 

45 நிரமபிய - செய்யிய வெ னெசசமுமாம் 
1முருக நாயனார் புராணம் 

13. அருளின் பொருள் - பண்புத் தொகையின் 
கண் இன் சாரியை வந்த தென்க 
ருநாவுக்கரசு சுவாமிகள் புராணம் 
நாக 

14. மைஞ்ஜீலம் - நகரத்திற்கு ஞகரம் போலி 
திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணம் 


( 6 ) 


821 என்றிந்த - அகரம் விகாரத்தாற் றொக்கது 
திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புராணம் 

44. சிறுகழிச்சியர் , அவரை யேனலுக் கெயிற்றி 
யர் பவளமுத் தளந்தும் -இது தழாத்தொடர், எயிற்றி 
யர் அவரை யேனலுக்குச் சிறு கழிச்சியர் பவள முத்து 
அளந்தும் என மாறுக ; சுரையாழ வம்மி மிதப்ப , 

9 


130 


யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப , கானக 

நாடன் 
சனை என்றார் பிறரும் 
ஏயர்கோன் கலிக்காம நாயனா புராணம் 

42 உரியது யான் - இது திணைவழுவமைதியா 
தல் காண்க 


- மூாக்க நாயனார் புராணம் 

எழுந்தருள - காரணப் பொருட்டில் வந்த செய் 
வெ னெச்சம் 


சிறுத்தொண்ட நாயனார் புராணம் 

11 மன்னவனை - இது வேற்றுமை மயக்கம் 


38 / அநுவயம் 


ஆசிரியர் திருப்பாக்களின் ஒரோவழித் தூராதுவ 


யமு முண்டு. 


* கரும்பல்லநெல்லென்னக்கமுகல்லகரும்பென்னச 
சுரும்பல்லி குடை நீலத துகளல்ல பகலெல்லா 
மரும்பல்ல முலையென்னவமுதல்லமொழியென்ன 
வரும்பல்லா யிரக்கடைசி மடநதையாகள் வய 

( லெல்லாம் 
என்னுந் திருப்பாவிற்கு அநுவயம் : 

அரும் பலல முலையென்ன அமுதல்ல மொழியெ 
ன்ன வரும் பல்லாயிரக் கடைசி மடந்தையர்கள் வய 
லெல்லாம் கரும்பல்ல நெல் லென்னக் கமுகலல கரும் 


131 


பென்னச் சுரும்பல்லி குடைநீலத் துகளல்ல என்பது . 
துகள் அல்ல - மகரந்தத்தான் இருளுடையன ; அவ் 
வாறு ( பகலெல்லாம ) இருளுடைமையின் இவை கரும் 
பல்ல செல்லென்னவும் இவை கமுகல்ல கரும்பென்ன 
வும் தேரும என்றபடி ) 


தேம லங்கணி மாமணி மாாபிற 

செம்ம லங்கயலகள செங்கம லத்தண 
பூம லங்கவெதிர பாய்வன மாடே 

புள்ள லம்பு திரை வெள்வளை வாவித 
தாம லங்குக டடமபணை சூழுந் 

தன்ம ருங்கு தொழு வராகட மும்மை 
மாம லங்களற வீடரு டில்லை 

மல்ல லமபதியி னெல்லை வணங்கி ) 


என்னுத் திருப்பாவிற்கு அநுவயம் : 


தேமலங்கணி மாமணி மார்பிற் செம்மல் புள்ளல 
ம்பு திரை வெள்வளை வாவி அங்கயல்கள் செங்கமலத் 
தண்பூமலங்க எதிர் பாய்வனமாடே தாம் மலங்கு உகள் 
தடம்பணை சூழுந் தன்மருங்கு தொழுவார்கடம் மும் 
மை மாமலங்களற வீடருள் தில்லை மல்லல் அம் பதி 
யின் எல்லை வணங்கி 


என்பது 


நணணும் திருநாவுக்கரசா நம்ப ரருளென றறிர் 

[ தார்போ 
லுணனு மென்று திருமறையோ ருரைத்துப் பொ 

[ திசோ றளித்தலுமே 


132 


யெண்ண நினையா தெதிர்வாங்கி வினிதா வமுது 

( செய்தினிய 
தணணீ ரமுது செய்தருளித தூய்மை செய்து தளா 

[ வொழிந்தார் 


என்னுந் திருப்பாவிற்கு அநுவயம் : 


ணு 


‘ அறிந்தார்போல் உண்ணுமென்று திருமறை 
யோர் உரைத்துப் பொதிசோறு அளித்தலுமே நண் 
ணுந் திருநாவுக்கரசர் எண்ணம் நினையாது நம்பரரு 
ளென்று எதிர்வாங்கி இனிதா வமுதுசெய் தினிய தண் 
ணீர் அமுதுசெய்தருளித் தூய்மை செய்து தளர்வொழி 
ந்தார் என்பது 
( அறிந்தார்போல் - பரிச்சய முடையார் போல ) 


பழத்து 


( 39 ) 


அலங்காரம் 


ஆசிரியர் திருப்பாக்களின் அமைந்து கிடக்கும் 
அணிகள் பற்பல அவற்றுள் , மடக்கணி யென்பதொ 
ன்று . அது திருப்பாக்களி னீற்றின் விளங்குவதே இந் 
நூலிற் சிறப்பாகத் தோன்றுவ தென்க. 


செய்வண்ணத் திறமோழிவேன் தீவினையின் றிற மொ 
ழிவேன் . 


எனவும் , 


கமழ்சாளா கஞ்சாறூ எனவும் , 
புடைத்தெங்கும் முடைத்தெங்கும் எனவும் , 


133 


* திருவாமூா திருவாமூர் எனவும் , 
‘ உள்ளுறையூ ராமுறையூபா எனவும் ,, 
மிக்க திரு விளக்கிட்டார் விழுத்தொண்டு விளக்கிட் 

[ டார் ) 
எனவும் வருதல் காண்க மகாகவி - மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையவர்களும் ஏற்றுத தலையொரு மவுலி புனைந்தா 
லென்னச் சொல்லணி யொன் , றெய்திப் பொலிய 


என்றனா 


சிலேடையணியும் இந் நூலின்கண் 

பயின்று 
வருவ தாம் அவ வணியை , 
அருங்கடி யெழுந்த போழ்தினாத்தவெள் வளைக 

( ளாலு 
மிருங்குழை மகரத தாலு மிலங்கொளிமணிகளாலு 
நெருங்கிய பீலிச சோலை நீனிறத தரங்கத தாலும் 
கருங்கடல் கிளாந்த தென்னக காட்சியிற் பொலிந் 

[ த தன்றே 
( கடி-திருமணம் வௌவளைகள் - வெள்ளிய வளை 
யலகள , சங்குகள் குழைமகரம்- கரகுண்டலம் ; மக் 
ரம்- ஒருவகை மீன் மணிகள் -இரத்தினாபரணங்கள் , முத் 
துக்கள் பீலிசசோலை - மயிற்றோகை விசிறி . அரங்கம் - 
வரிசை தரங்கம்- அலை . ) 


வேத வேதியர் வேள்வியே தீயன 
மாத ரோதி மலரே பிணியன 
காதல் வீதி விலக்கே கவலைய 
சூத மாதவி யேவனஞ் சூழ்வன 


134 


( தீயன - நெருப்புடையன , கொடியன பிணியன 
கட்டுடையன , நோயுடையன கவலைய - கவர்வழியுடை 
யன , துன்பமுடையன 

அனஞ் சூழ்வன- அன்னப் 
பறவை விரும்புவன , அன்ன ததை ( சோற்றை ) விரும் 
புவன ) . 


தீ 


காமர்திருப பதியதன் கண வேதியர்போற் கடிக 

[ மழுந் 
தாமரையும் புல்லிதழுந் தயங்கிய நூ லுந்தாங்கி 
தூமருநுண டுகளணிந்து துளிவருகண ணீர் 

(பித 
தேமருமென சுருமபிசையாற செழுஞ்சாமம் பாடு 

( மால் 


ஈர்த 


தும 


( தாமரையும் என்புழி உமமை எச்சவும்மை 
யென்க புல் இதழ் - தருபபைப் பவித்திரம் , புறவிதழ் 
நூல் முப்புரி நூல் , நாள நூல் துகள் - விழுதி , மகரந்தப் 
பொடி கண்ணீர் -- ஆனந்தக் கண்ணீர் ; கள் நீர் - தேன் ) 
என்னும் திருப்பாக்களிற் 

ரிற் காணக 


ஏனை அணிகளுக் கெல்லாம் அடியாய் நிற்கும் 
உவமையணி இந் நூலின்கண் யாண்டு முளது . 


மைபொதி விளக்கே யென்ன மனத்தினுட் கறுப்பு 

( வைத்துப் 
பொய்தவ வேடங் கொண்டு புகுர் தனன் முத்த 

[ நாதன் 


என்னும் அடிகளினும் , 


135 


மொய்யளிசூழ் நிரைநீல முழுவலயங் களின் லையச 
செயய தளிர் நறுவிரலிற் செழுமுகையி னகஞ்சிற 


[ ப்ப 


மெயயொளியி னிழற்காணு 

மாடியெனவெண 

( மதியை 
வையமகள் கையணைந்தாற போலுயர்வ மலாச 


[ சோலை 


என்னும் திருப்பாவினும் , 

கார்கெழு பருவம் வாய்ப்பக் காமுறு மகளிருள்ளஞ் 
சீர்கெழு கணவன றனபால விரைவுறச செல் 

( பாபோ 
னீர்கெழு பௌவ நோக்கி நிரைதிரை யிரைத்துச் 

( செல்லும் 
பார்கெழு புகழின் மிக்க பண்புடை வைகை யாறு 


என்னுந் திருப்பாவினும் அவ வணி சிறந்து நிற்றல் 


காண்க 


ரென்பது 


மைபொதி விளக்கே யென்ன என்னும் உவமை 
யான் ஆசிரியர் இயற்கைப் பொருளைக் கூர்ந்து நோக்கு 
மியல்புடையா 

வெள்ளிடை விலங்கலா 
மென்க என்னை ? விளக்கின் சுடரின்கணுள்ள முப் 
புரை களிற் றிரிக் கடுத்த புரை இருட்புரை யாதலை 
யுற்று நோக்கின் மை யுணரக்கிடத்தலின் மை என் 
பது திரி நுனியிற் கருமை யென்பாரு முளர் . 


பஞ்சின் மெல்லடிப் பாவையர் நெஞ்சமும் 
வஞ்ச மாக்கடம் வல்வினை யும்மர 


136 


னஞ்செ ழுதது முணரா வறிவிலோர் 

மென்ன விருண்டது நீணடவான் 


நெஞ்சு 


என்பதும் அவ் வணியாம் . 


பொன்னின் வெண்டிரு நீறு புனைந்தெனப் 
பன்னு நீள்பனி மால்வரைப் பாலது 
தன்னை யார்க்கு மறிவரியா னென்று 
மன்னி வாழ்கயி லைத் திரு மாமலை . 


இங்குள்ள உவமையான் ஆசிரியர் உயாபொருட்கு 
அதனின் உயருவமை கூறுந் திறங் காண்க இங்குக் 
கைலை மலைக்குத் திருநீற்றை யுவமை கூறியது உயர்ந்த 
தன் மேற்றே யுள்ளுங் காலை என்னும் இலக்கணத்திற் 
கொத்திருத்த லறிக 
இனி , 


மாலினுக் திசசுழி மலர் தன் மேல்வருஞ் 
சால்பினாற் பல்லுயிா தருதன் மாணபினாற 
கோலநற் குண்டிகை தாங்குங் கொள்கை 

( யாற் 
போலுநான் முகனையும் பொன்னி மாநதி 


திங்கள்சூ டியமுடிச சிகரத துச்சியிற் 
பொங்குவென் டலை நுரை பொருது போதலா 
லெங்கண யகன் முடி மிசைநின் றேயிழி 
கங்கையாம் பொன்னியாங் கன்னி நீததமே 


என்னுந் திருப்பாக்களினுள்ள அணி சிலேடை யுவ 
மையாம் . 


137 


அவ் வுவமையினும் காவிரிக்கும் மிசம்னையும் கங் 
கையையும் உவமை காட்டுதல் காண்க. 


( 


மேனாட்டுப் புலவர் பெரிதும் பாராட்டுந் தன்மை 
நவிற்சி யணியும் இந் நூலின்கண் ஆங்காங்குப் பொலி 
வதாம் . 
புனைவாாபொற் குழையசையப் பூந்தானை பின் 

[ போக்கி 
வினைவாய்நதத் தழல்வேதி மெழுக்குறவெண் சுதை 

( யொழுக்குங் 
கனைவான முகிற்கூந்தற் கதிரசெயவட மீன்கற் 

(பின் 
மனைவாழ்ககைக் குலமகளிா வளமபொலிவ மாட 

( ங்கள் 


என்லுந் திருப்பாவி னஃ திருத்தலுன் 


பணடை 


நூலினும் 


இன்னிசைப் புலவர் கரவியங்களிற் 
காண்டற் கரிய உயாவு நவிற்சி பணி க் 
அரிதாகலின் , இந் பழைமை 

பண்டைப் 
போக்குந் தெரிய நின்ற வென்ப 


ந்நூலின் 


3 துளைக்கையைரா வதக்களிறுந துரங்கவர சுந் 

[ திருவும் 
விளைத்தவமு துந் தருவும் விழுமணியுங் கொடும் 

[ மோத 
வுளைத்தகட லிவற்றொன்று பெறவேண்டி யும்பரூர் 
வளை ததது போன் றுளதங்கண் மதில் சூழ்ந்த மலர்க் 

[ கிடங்கு 


138 


என்னுந் திருப்பாவின்கண் தற்குறிப்பேற்ற வுவமை 
யும் , 


. 


மதிவளா சடைமுடி மனறு ளாரை முன் 
றுதிசெயு நாயன்மார் தூய சொன்மலர்ப் 
பொதிநல நுகர்தரு புனிதா பேரவை 
விதிமுறை யுலகினில் விளங்கி வெல்கவே 


என்னும் திருபபாவின்கண் : ஏகதேசவுருகவணி யும் 


சீலங்கொடு வெம்புலன் றெவ்வுடன் வென்று நீக்கி 


என்னு மடிக்கண் , புணாநிலை யணியும் , 


தி 


வணணநீள் வரைதர வந்த மேன்மையா 
லெணணில போ ரறங்களும் வளர்க்கு மீகையா 
லண்ணல்பா கததையா ளுடைய நாயகி 
யுணணெகிழ் கருணையி னொழுக்கம் போன்றது 


என்னுந் திருப்பாவின்கண் நிரனிறை யணியும் 


3 சிவனடியே சிந்திக்குந் திருப்பெருகு சிவஞானம 

பவமதனை யறமாற்றும் பாங்கினிலோங் கியஞான 
முவமையிலாக் கலைஞான முணாவரிய மெய்ஞ 

[ ஞானங் 
தவமுதல்வா சம்பந்தா தாமுணர்ந்தா ரந்நிலையில் 


என்னுந் திருப்பாவின்கண் எதிர்நிரனிறை யணியும் , 


4. செம்மை வெண்ணீற் றொருமையினா ரிரண்டு பிறப் 

[பின் சிறப்பினார் 


189 


மும்மைத தழலோம் பியநெறியார் நான்கு வேத 

[ முறைபயின்றார் 
தம்மை யைந்து புலனும்பின் செல்லுந் தகையா 

( சறுதொழிலின் 
மெய்ம்மை யொழுக்க மேழுலகும் போற்று மறை 

( யோர் விளங்குவது 
என்னுந் திருப்பாவின்கண் அரதனமாலை யணியும 
இருத்த லறிக 


எனையணிகளைக் கற்றுத் தெளிக் 


2. ஆசிரியர் திருமனப்பாங்கு 


1.தேயப்பற்று 


திருத்தொணடை நன்னாட்டு நானிலத்தைந் திணை 

( வளமுந் தெரித்துக் காட்ட 
மருத்தொண்டை வாய்ச்சியாசூழ் குன்றைநகாக் 

( குலக்கவியே வல்லா னல்லாற் 
ததொண்ட ரெம்போல்வா ரெவ்வாறு தெரிந் 

( துரைப்பார் கலந்தார்க் கினப 
மருத்தொண்ட ரணியிலவை யொன்றோ டொன் 

(றியைந்தனவு மாங்காங் குண்டால் 


எனத் தவஞானச செல்வராகிய சிவஞான யோசிகள் 
பணித்தவாறு திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புரா 
ணத்துள் நமது நாடாகிய தொண்டைநாட்டு நானிலலத் 


140 


தைந்திணை வளத்தை நன்கு தெரித்துக் காட்டியதே 
யன்றிக் , 


கறை விளங்கிய கண்டாபாற் காதல் செய் முறைமை 
நிறை புரிந்திட நேரிழை யறம்புரிந் ததனாற் 
பிறையு ரிஞ்செயிற பதிபயில் பெருந்தொண்டை 

( நாட்டு 
முறை யாமெனவுலகினின் மிகுமொழியுடைத் 

தால் ) 
எனவும் , 


ஆய நானிலத் தமைதியிற் றத்தமக் கடுத்த 
மேய செய்தொழில் வேறுபல் குலங்களின் விளங் 

[கித் 
தீய வென்பன கனவிலு நினைவிலாச் சிர்தைத் 
தூய மாந்தர் வாழ் தொண்டைநாட் டியல்பு சொல் 

(வசைததோ 
எனவும் , 


பின்னய பூசலார் நாயனார் புராணத்துள் , 
g உலகினி லொழுக்க மென்று முயர்பெருந் 

( தொ 

தொணடை நாட்டு 
நலமிகு சிறப்பின் மிக்க நான்மறை விளங்கு மூதூர் 


எனவும் , தொண்டைநாட்டின் ஒழுக்க மேம்பாட்டினை 
ச் சிறப்பித்துக் கூறுதலின் ஆசிரியர் தேயப்பற்று வெ 
ளியாதல் காண்க . 


141 


2. குலப்பற்று 
நம்பு வாய்மையி னீடு சூத்திர நற்குலம் எனவும் , 
நற்றிறம் புரி பழையனூர்ச் சிறுத்தொண்டர் நவைவந் 
துற்ற போது தம்முயிரையும் வணிகனுக் கொருகாற் 
சொற்ற மெய்மமையுந் தூக்கியச சொல்லையேகாக் 

( கப்பெற்ற மேன்மை 


எனவும் , 


சேணு லாவுசீரச சேரனார் திருமலை நாட்டு 
லாவுபூண வயவாகண மைத்துனக் கேண 

மைபேண 


வாணி 


எனவுங் கூறி வேளாள மரபினை வாய்மை மிக்க மரபென 
நிறுத்தலின் ஆசிரியர் குலப்பற்றுடையா ரென்பதும் 
வெளிப்படையாம் 


3. மொழிப்பற்று 
தந் தாய்மொழியாகிய தமிழ்மொழிமாட்டு ஆசிரி 
யர் மிக்க பற்றுடையா ரென்பது , 


H 


பாட்டியற் றமிழுரை எனவும் 
மருவு வாய்மை வண்டமிழ் எனவும் 
தண்டமிழ் எனவும் ; 
பொங்கு தமிழ் 


எனவுங் கூறுமாற்றானும் , யாம் நூற் றொடக்கத் 
துக் காட்டிய மும்மைப் புவனங்களின் என்று தொடங் 
குந் திருப்பாவானும் எளிதி னுணரற் பாலது . 


142 


4 புலவர்மாட்டுப் பற்று 
* ததுங் குளந்தொட்டுங் கடப்பாடு வழுவா 

( மன் 
மேவினர்க்கு வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் விருந் 

( தளித்து 
நாவலர்க்கு வளம் பெருக நல்கியுகா னிலத்துள் 

( ளோர் 
யாவருக்குந் தவிராத வீகைவினைத துறைநின்றாா 
என்னுந் திருப்பாவின்கண் , நாவலர்க்கு வளம் பெருக 
நல்கியும் என விதத்தலின் ஆசிரியர்க்குப் புலவர்மாட் 
டுளதாம் பற்றும் நன்கு விளங்கிற் றென்க 


5 நூற்பற்று 


. 


வேதநெறி தழைத்தோங்க என்றமையானும் 
துஙக வாகமஞ் சொன்ன முறைமையால் 


என்றமையானும் ஆசிரியரது வேதசிவாகமப பற் 
றும் விசதமாம் . 


6 சைவப் பற்று 


ஆளுடைய பிள்ளையார் புராணத்துள் , 


மிகுசைவத்துறைவிளங்க என்றமையானும் ; ஆளு 
டைய வரையா புராணத்துள , சுவாமிகள் திருப்பழை 
யாறை என்னுந் திருப்பதியை யடைந்து பெருமான் 
றிருவுருவத்தைச சமணாகள் மறைத்து அருகன் விமா 
னத்தை அங்கு வைத்தனரெனக் கேட்டு மன மிகப் 
புழுங்கினரெனக் கூற வந்த ஆசிரியர் , 


143 


அமணர்கடம் 
( பொயகொள் விமான மெனக்கேட்டுப்பொறாதவு 

[ ள்ளமிகப்புழுங்கி 


என்றனர் ஈண்டு அமணர்கடம் பொய்த்தெய்வத்தைக் 
கொண்ட விமானம் எனக் கூறுதன் முறையாக அருக 
னைத் தெய்வ மெனற்கு வாய் கூசி அமணர்கடம் பொய் 
கொள் விமானம் என்றமையானும் ஆசிரியர்சைவப் 
பற்று வெளியாமாறு காண்க 


7. சிவபத்தி. 


சிவபெருமான் நாயன்மார் பெருமையை உலகர் 
உணர்ந் துய்யுமாறு அறிவிக்க அவர் திருமனை நோக்கி , 


அரவணையான் சிந்தித தரற்றுமடி யருமறையான் 

( சென்னிக் கணியாமடி 
சரவணத்தான் கைதொழுது சாருமடி சார்ந்தார் 

( கட்கெல்லாஞ் சரணா மடி 
பரவுவார பாவம் பறிக்குமடி பதினெண் கணங்க 

( ளும் பாடுமடி 
வி 

[த்தெஞ்செல்வனடி 


அணியன் 
யனவுஞ் சேயனவு மல்லாவடி யடியவர்கட் 

( காரமுத மானவடி 
பணிபவர்க்குப் பாங்காக வல்லவடி பற்றற்றார் பற் 

[ றும் பவளவடி 
மணியடி பொன்னடி மாணபாமடி மருந்தாய்ப் 

(பிணிதீர்க்க வல்லவடி 


தணிபாடு தணகெடில நாடனடி தகைசார் வீரட் 

[ டத் தலைவனடி 


1 


* 


பேணிக தொழுமவர் பொன்னுல காளப் பிறங் 

[கருளா 
லேணிப் படிநெறி யிட்டுக் கொடுத்ததிமை யோர் 

[ முடிமேன் 
மாணிக்க மொத்து மரகதம் போன்று வயிரமன்னி 
யாணிக் கனகமு மொத்த தையாற னடித்தலமே 


என ஆசாரிய சுவாமிகள் தமது காதல் கலக்குமாறு பல 
நீச்சோபாமானங்களுங் கூறிப் பலபடி வாயாரப் பாடிய 
திருவடி படி , தோய நடந்து வந்ததாகக் கூறுமிடங்களில் , 


இடும்பலிப் பாத்திர மேந்து கையராய் 
நடந்துவேட் கோவாதம் மனையி னண்ணினார் 


2. பெற்ற மூர்வது மின்றி நீடிய பேதையா ளும் 

[ னின்றியோர் 
நற்ற வத்தவா வேட மேகொடு ஞாலமுயந் திட நண 

[ ணினா 


வஞ்ச வல்வினைக் கறுப்பறு மனத்தடி யார்க 
ணெஞ்ச நீங்கிடா வடிமலர் நீணிலம் பொலிய 


னக் கூறுதலானும் , 


வன்றொண்டர்க் காகப் பரவைநாய்ச்சியார்பாற் 
பெருமான் தூது நடந்த திருவாரூர் வீதி இன்னுஞ் 
செந்தாமரைட்டி நாறு மெனப் பொருள்பட , 


145 


படர்ந்த பேரொளிப் பன்மணி வீதிபா 
ரிடந்த வேனமு மன்னமுந் தேடுவார் 
தொடர்ந்து கொ 
கொண்டவன்றொண்டர்க்குத தூது 

[ போய் 
நடந்த செந்தா மரையடி நாறுமால் 


என ஆர்வந் தோன்றக் கூறுதலானும் ஆசிரியர் சிவ 
பத்தி தெற்றென த தெரிதல காண்க , பின்னர்க் காட் 
டிய திருப்பாவிற் பொருளைப் பின்னோரும் , 
( சென்றவழி யின்றளவுந் துளவ நாறுஞ் சேது தரி 

( சனஞ் செய்தான் 
றிறல் வல்லோனே 


எனவும் , 


உரைசெறி மாயோன் கணமலர் வருடு முமைதிருக் 

( கைம்மல ரயன்வெள் 
வரைநிகர் களிற்றான் வானவர் மௌலி வனைமல் 

(ரடியருண மலர்நன் 
புரைமதி யமுத மறைமுடி நாளும் பொலிதர 

[ நாறுமொண செந்தா 
மரைமலர் நாறு மறுகுமுற் பலபொன் மறுகுடை 

( யது திரு வாரூர் " 


எனவும் , 


தமது பாவின அமைத்துக் கொண்டமை காண்க . 


8. ) அடியார் பத்தி . 
நாயன்மாரைப் பற்றிக் கூறுகையில் ஆண்பாலாற் 

10 


146 


ளு 


கூறாது யாண்டும் பலர்பாலாற் கூறுதலானும் , 
டையவரசரைப் பற்றிக் கூறுகையில் 


இறைகொள்ளப் பெற்ற பெருந் தவத தொண்டா 
அஃதாவது பெருந்தவமென்ப தொன்று (தேடி யடை 
ந்து ) தங்கப் பெற்ற தொண்டரெனப் பெருமை 
இனிது தோன்றப் போற்றலானும் , 


ஆளுன 

டைய பிள்ளையாரைப் பற்றிக் கூறுகையில் , 


( 


ஞான ததின் றிருவுருவை நான மறையின் மனித 

( துணையை 
வானத்தின் மிசையன்றி மணணில்வளா மதிக 

கொழுத்தை 
தேனக்க மலர்க்கொன்றைச செஞ்சடையார் 

[ சீர் தொடுக்குங் 
கானத்தினெழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார் 

( கள 
என ஆர்வம் பெருகவும் ஆசை யொருவழி யடங்கவும் 
பலவாறு புனைதலானும் , 
பிள்ளையாரும் அப்பருஞ் சீகாழியிற் றலைக்கூடி யளவ 
ளாவித் தோணியப்பரைத் தரிசிக்கச் சென்றார்களென் 
புழி , 
அம்பிகைசெம் பொற்கிணணத தமுதஞா னங் 

( கொடுப்ப வழுகை தீர்ந்த 
செம்பவள வாய்ப்பிள்ளை திருநாவுக் காசரெனச 

[சிறாத சீர்த்தி 


147 


யெம்பெருமக் களுமியைந்த கூட்டத்தி லரனடியா 

[ரின்ப மெய்தி 
யும்பர்களும் போற்றிசைப்பச சிவம்பெருகு மொலி 

நிறைத்தா ருலக மெல்லாம் 
அருட்பெருகு தனிக்கடலு முலகுக் கெல்லா 

மனபு செறி கடலுமா மெனவு மோங்கும் 
பொருட்சமய முதற்சைவ நெறிதான் பெற்ற 

புண்ணியக்கண ணிரண்டெனவும் புவனமுய்ய 
விருட்கடுவுண 

டவாருளு மகிலமெல்லா 
மீன்றாடன் றிருவருளு மெனவுங் கூடித் 
தெருட்கலைஞா னக்கன்று மரசுஞ் 

சுஞ் சென்று 
செஞ்சடைவானவர்கோயில் சேர்ந்தா ரன்றே 
எனனுந் திருபபாக்களின , 

சிறந்த சீர்ததி யெம்பெரு மக்கள் எனவும் , 
அருட் பெருகு தனிக்கடல் எனவும் , 
உலகுக் கெல்லா மன்பு செறி கடல் எனவும் , 
சைவநெறி பெற்ற புண்ணியக் கண இரண்டு என 
இருட்கடு வுண்டவ ரருள் எனவும் , [ வும , 

உலகமெல்லாம் ஈன்றாடனருள் 
எனவுங் காதல் தீரக் கழறலானும் , 

ன சம்பந்த 
பசமாசாரிய திருக்காளத்தி மலையைத் தொழு 
தேறிப் போய்க் கோயிலை வலங்கொண்டு காளத்தியப்பர் 
திருமுன் சென்று நின்று வணங்கி நிலத்தின் வீழ்ந் தெ 
ழிந்துழிப் பெருமானாரை அபபோது தரிசித்ததன் பய 
ன் கைகண்டாா போலக் கண்ணப்ப நாயனாரைக் கண்டு 
அன்பின் மெய்ம்மை யுருவினையும் அவ்வன்பினில் நிலை 


திரு 


* 


148 


பெற்று நிற்கும் பெருமானாரையுங் கண்டதனா வாய விரு 
ப்பத்தால் பன்முறை வீழ்ந்து வணங்கினரென , 
* தாழ்ந்தெழுந்து திருமலையைத் தொழுதுகொண்டே 

தடஞ்சிலா தலசோபா னத்தா லேறி 
வாழ்ந்திமையோர் குழாநெருங்கு மணிநீள் வாயின் 

மருங்கிறைஞ்சி யுட்புகுந்து வளர் பெரும் கோயில் 
சூழ்ந்துவலங் கொணடிறைவர் திருமுன் பெய்தித் 

தொழுதுதலை மேற்கொண்டு செல்கைபோற்றி 
வீழ்ந்தெழுவார் கும்பிட்ட பயன் காண பார்போன் 

மெய்வேடர் பெருமானைக் கண்டு வீழ்ந்தார் 
( உள்ளத்திற் றெளிகின்ற வன்பின் மெய்ம்மை 

யுருவினையு மவ்வின்பி னுள்ளே என்னும் 
வெள்ளச்செஞ் சடைக்கற்றை நெற்றிச் செங்கண 

விமலரையு முடன் கண்ட விருப்பம் பொங்கிப் 
பள்ளத்தி னிழிபுனல்போற் பரந்து செல்லப் ” 

பைம் பொன்மலை வல்லிபரிந் தளித்த செம்பொன் 
வள்ளத்தின் ஞானவா ரமுத முண்டார் 

மகிழ்ந்தெழுந்து பலமுறையும் வணங்குகின்றார் , 
என்னுந் திருப்பாக்களின் அன்பு பெருகி அகமுருகிச் 
சாற்றுதலானும் ஆசிரியர்க்கு அடியார் மாட்டுள்ள 
அன்பு வெளிப்படுதல் காண்க 


3. ஆசிரியர் பன்முக ஞானம் . 

11 இசை நூன் ஞானம் . 
முந்தை மறை நூன்மரபின் மொழிந்தமுறை 

( யெழுந்தவே 
பந்தமுத னாலிரணடி லரிந்துநரம் புறுதானம் 


149 


வந்ததுளை நிரையாக்கி வாயுமுதல் வழங்கு துளை 
யந்தமில்சீரிடையீட்டினங்குலியெண் களினமை 

[ த்து 


* 


எண்ணிய நூற் பெருவண்ண மிடைவண்ணம் 

வனப்பென்னும் 
வண்ணவிசை வகையெல்லா மாதுரிய நாதத்தி 
னணணியபாணியுமியலுந் தூக்குநடை முதற்கதி 


பணணமைய வெழுமோசை யெம்மருங்கும் பரப்பி 

னார் 
என்னும் திருப்பாக்களி எமைந்துகிடக்கும் இசை நூற் 
பொருளை ஓராற்றான் விரிக்குதும் 
மறையென்றது உபவேதமாகிய கந்தருவத்தை . 
மரபாவது வழக்கு . 
மொழிந்த முறை எழுந்த வேயென்றது < உயாந்த 
ஒத்த நிலத்திற் பெருக வளாந்து மயங்கின் நாதமில்லை 
யாதலான் மயங்கா நிலத்தினகண் இளமையும் நெடும் 
பிசாயமூமின்றி ஒரு புருடாயுப்புக்க பெரிய மரத்தை 
யாம் . 


உலர்ந்த சமதலத தோங்கக்கா ஒன்கின் 
மயங்காமை நின்ற மரத்தின் - மயங்காமே 
முற்றிய மாமரந் தன்னை முதறடிந்து 

குற்றமிலோ ராண்டிற் கொளன் என்றாராகலின் - 
அந்த முதல் நாலிரண்டி லரிதலாவது வேரினின்றுக் 
எட்டுவிரல் அளவு நீக்கி யரிதல் . 


150 


ரென்க . 


தூ துவது 


என்பது 


நரம்புறு தான மென்பது யாழ் நரம்புகட் 
( குரிய சுரதானங்களை எண்டு நரம்பு ஆகுபெய 

தனைத் தந்திரி யென்ப வடநூலார் 
வாயு முதல் வழங்கு துளை யென்பது வாய்வைத் 

அந்தமில் சீ ரிடையீட்டின் அங்குலி 
யெண்களின் நரம்புறு தானம் வந்த துளை நிரையாக்கி 
வாயு வழங்கு முதல் துளை அமைத்து 
முடிபு . அந்தமில் சீரிடையீட்டின் அங்குலி யெண் 
களின் ) என்றா இருபது விரலளவுகொண்ட மூங்கி 
லின் தூம்பு முகத்தின் இரண்டு நீக்கி முதல் வாய் 
விட்டு இம முதல் வாய்க்த எழங்குலம் விட்டு வளைவா 
யினும் இரண்டு நீக்கி நடுவினின்ற ஒன்பது விரலினும் 
துளைகளின் இடைப் பரப்பு ஒரு விர லகலமா மாற 
எட்டுத் துளையிடல் வேண்டுதலினென்க. 

எழிசையாவன : சட்சம் , இடபம் , காந்தாரர் , 
மத்திமம் , பஞ்சமம் , தைவதர் , நிடாத மென்பன . 


தடுத்த சராசரங்க ளென்றது சிவசம்பந்தமுடைய 
இடபம் , அரவு முதலிய சரப் பொருள்களும் , கொன் 
றை , ஆத்தி முதலிய அசரப் பொருள்களும் நாயனார் 
மேற்செல்லாது தம்பால் தங்கிக் குழ லூதுமாறு தடுத் 
தமையினென்க மேல் தங்கவரும் என்றிருத்தலும் 
காண்க . 


ஏழு விரலிடையிட்ட வங்கியம் என்றார் , முதல் 
வாய்க்கும் ஏனைத் துளைகட்கும் இடைப் பரப்பு ஏழு 


151 


வங்கியம் - வம்ஸம் என்னும் வட 


விரலாகலின் . 
சொற்றிரிபு 


வமஸம் - மூங்கில் ; ஈண்டுப் புல்லாங்குழற்கு ஆகு 
பெயரென்க . தாது பிடித்தலாவது சுருதிபிடித்தல் ; தாது 
என்பது நரம்பு 


அஃதீண்டு ஆகுபெயராய்ச் சுரத்தை யுணர்த்திற் 
றெனக தனித்துளையாவது தூம்புமுகத்திற் கடுத்து 

முத்திரையாவது எட்டுத் துளைகளினொன்று ; 
அது விரல் வையாது கழிக்கப்படுவது 


ளது 


வக்காணமாவது ஆளத்தி மித்திறம் படாமை வக் 
காணம் வகுத்து என்றார் சிலப்பதிகாரத்தும் அதற்கு 
அளவுகோடாதபடி ஆளத்தியிலே வைத்து என்று 
ரை வகுத்தார் அடியார்க்கு நல்லார் . ஈண்டுக் கூறியது 
ஆராய்ச்சி ஆளத்தி யென்க 


வழி போக்குத லாவது முறைப்படி செய்து முடித்தல் 
ஆரோசையை ஆரோகணம் எனப வடநூலார் அது குழ 
லின் விரலூரு தூதுந் துளைகள் சுட்டு விரன் முதலாக 
விட்டுப் பிடிப்பது அமரோசையை ( அவரோகணம் 
என்ப வடநூலார் அது சிறுவிரன் முதலாக விட்டுப் 
பிடிப்பது இரண்டு கூறும் இப்படிச் செய்தல் வர்த் 
தனை பென்ப 


4 


மாறுமுதற் பண்ணின் பின் என்றதன முதற் 
யண் மாறிய பின் எனமாற்றுக முதற்பண்ணாவது 


152 


குறிஞ்சிப்பண் ணென்ப பண்மாற்றென்பது இப் 
பொருட்டாதலைச சிலப்பதிகாரத்து 

அரங்கேற் 
றுகாதை 153/ ம் அடியின்கீழ் அடியார்க்கு நல்லார் 
முடிக்கை- பண்மாறு என்பதனாலறிக இனி மாறு முதற 
பண்ணின 

பின் என்பது பாடமாயின் , மாறு வர்த்தனைக் 
காமென்க அவ்வாறு வர்த்தனையை முதலிற் பண்ணிய 
பின்னர் என்பது பொருளாகக் கொள்க 


தாரமும் உழையுங் கிழமை கொளலாவது பா 
லை பிறத்தல ; என்னை ? 


தாரத்துழைதோன்றப் பாலையாழ் சணகுர 
லோருமுழைக தோன்றக குறிஞ்சியாழ் . கேரே 
யிளிகுரலிற் றோன்ற மருதயாழ் துத்த 
மிளியிற் பிரக்கநெய்த லியாழ் 


என்றிருத்தலின் , 


பட்டடை நரம்புகளின் இளிக்குப்பெயா எல் 
லாப் பண்ணிற்கும் அடிமணையாகலின் பட்டடைக் 
லென்றது இளிகுரலாய கோடிப் பாலையை , 


இசைப்புதல் நான்காவன: பண் , பண்ணியற்றிறம் , 
திறம் , திறத்திறம் என்பன ; நாற்பெரும் பண்ணுஞ் சா 
திநான் தம் பாற்படு திறனும் பண்ணெனப் படுமே 
ன்றிருத்தல் காணக . 

இசைக் கிளை கொள்ளுத் துறையஞ் சென்றது 
ஐந்தா நரம்பினை 


153 


துறை எண்டு நரம்பிற் காயிற்றென்க. 


- இனி, 


( 


கிளையெனப் படுவ கிளக்குங் காலை 
குரலே யிளியே துத்தம் விளரி 
கைக்கிளை யெனவைந் தாகு மென்ப 


என்பதற் கேற்ப , 


குரல் , இளி , துத்தம் , விளரி , கைக்கிளை என் 
னும் ஐந்து சுரஸ்தானங்களின் எனபபொருள் கூறினு 
மாம் 


மந்தரம் படுத்தலோசையும் மத்திமம் நலிதலோ 
சையும் தாரம் எடுத்த லோசையுமாம் 


ஈண்டுத் தந்திரிகளென்றது சுர 

சுரத்தானத்திற்கு 
ரிய துளைகளை சொல்வகை நான்கு - அவை சுண்ணம் ) 
சுரிதகம் , வண்ணம் , வரிதகம் என்பன அவற்றுள் 
வண்ணம் 

பதினாறடி யான் வருவது : என்னை ? 


சுண்ண நான்கடி சுரிதக மெட்டடி 
வண்ண நானான்கு வரிதக மெணணான்கென் 
றெணணிய வடித்தொகை யெய்தவும் பெறுமே 


என்றாராகலின் அவ்வண்ணம் மூன்று வகையாம் ; 
பெருவண்ணம் , இடைவண்ணம் , வனப்பு வண்ணமென 
அவரறுட் பெருவண்ணம் ஆறாய் வரும் , இடைவண் 
ளம் இருபத் தொன்றாய் வரும் . வனப்பு வண்ணம் 
நாற்பத் தொன்பதாய் வரும் ( இவற்றை அடியார்க்கு 


154 


நல்லாருரையுட் காண்க பாணியும் , இயலும் , தூக்கும் 
ஆகிய மூன்றும் தாளப்பகுதிக ளென்ப . எண்டு இய 
லென்றது சீரை . 


கலித்தொகையுள் நச்சினார்க்கினியர் தாளம் 
பாணி , சீர் , தூக்கு என்னும் பகுதிகளுடையது என் 
றமை காண்க 


வாரம . 


நடைமுதற்கதி யென்றது முதனடை , 
கூடை , திரள் என்னும் நான்கு கதிகளை ( கதி - இயக்க 
முதனடை தாழ்ந்த செலவு ; வாரமுங் கூடையும் 
டப்பட்ட செலவு ; திரள் முடுகிய செல வென்க 

இத்துணை இசை நுணுக்கங்களை யெல்லாம் ஒரு 
ங்கு திரட்டி முறைப்படுத்துக் கூறுதலின் ஆசிரியர் 
இசை நூன் ஞானம் இனிதிற் காணக் கிடத்த லுணர்க 


( 2 ) மருத்துவ நூன் ஞானம் 


எரிவிட முறையே யேறித தலைக்கொண்ட 

( வேழாம் வேகந் 
தெரிவுற வெயிறுங் கணணு மேனியுங் கருகிக 

[ தீந்து 
விரியுரை குழறி யாவி விடக் கொண்டு மயங்கி 

( வீழ்வான் 
பரிகலக் குருததைத் தாயர் பால் வைத்துப் படி 

[ மேல வீழ்ந்தான் 


என்னுந் திருப்பாவின்கண் , ஆசிரியர் ஏழாம் வேகம் 
என்றனர் . 


153 


அரடத் தீண்டப்பட்டார்க்கு விட வேகம் எட் 
டுண்டு அவை முறையே மூர்ச்சை , வெதுப்பு , கண் 
செருகல , வாந்தி , கபம் , உணர்ச்சிக்கேடு , விறைப்பு , 
பரணர் எனபனவாம் 
கிற 

இம் மருத்துவ நூ னுண்பொருளை அறிந்து 
மூர்சசை முதலிய எழு வேகமு மெய்தின தனமேன 
மரண மொன்றே எய்த நிற்பதெனக் கூறியமை 


காணக 


( 3 ) கணித நான் ஞானம் 


அருக்கன் முதற கோளனைதது மழகியவுச சங்க 


( ளிலே 


பெருக்கவலி யுடனிறகப் பேணியநல் லோரை 

( யெழத் 
திருக்கிளரு மாதிரைநாட் டிசைவிளங்கப் பரசமயத 
தருக்கொழியச சைவமுதல் வைதிகமுந் தழைத 

( தோங்க 


வென்றனா 


என்னுந் திருப்பாவினுள் : அருக்கன் முதற் கோள 
து மழகிய வுசசங்களிலே, பெருக்க வலியுடனிற்க 

இதற்குப் பலா , சூரியன் முதலிய ஒன் 
பான கோள்களும் நல்லிராசிகளின் மிக்க வலிபெற்று 
நிற்ப என வுரைகூறுவர் . கணித நூல் வல்லோர் சிலர் 
ஆசிரியர் அங்ஙனம் பொதுப்படக் கூறினாரல்லர் , 
கோளனைத்தும் என்னாது : அருக்கன் முதற் கோள , 
னைத்து மென விதந்தமையின பாவக் கிரகங்கள் 
யாவம் என்பது கருத்து என்னை ? முறையே காற் 


156 


பாவி , அரைப்பாவி , முக்காற்பாவி , முழுப்பாவி எனப் 
படுஞ் சூரியன் , செவ்வாய் , சுக்கிரன், சனியாகிய நான்கு 
கிரகங்களும் முறையே மேஷம், மீனம் , மகரம் ,, 
துலாம் என்னுந் தத்தமக் குரிய உச்சவீடுகளின் நிற் 
பது வாயா வாய்ப்பு ; பிள்ளையார் போன்ற போரு 
ளாளர்க்கே வாய்ப்பதாகலின் எனக் கூறி மறை 
பொருளை விளக்கிக் காட்டி ஆசிரியா கணிதநூன் 
ஞானத்தைப் பலபடி பாராட்டினரெனத் தெரிந்து 
கொள்க 

4 > மானசதத்வ நூன் ஞானம் 
திருவாரூப் பூங்கோயிலிற் புற்றிடங் கொண்ட 
புராணன் பொன்னடி வணங்கப் போந்த சுந்தரமூாத்தி 
| சுவாமிகள் ஆண்டுப் பரவையாரைக் கண்டு 


கற்பகத்தின் பூங்கொம்போ காமனறன பெரு 
வாழ்வோ என நினைத்த அப்போது 

அபபோது பரவையார் 
சுலாமிகளைக் கண்டு 





* முன்னே வந்தெதிர் தோன்று முருகனோ பெரு 
கொளியாற் றன்னேரின் மாரனோ 


என நினைத்தன ரென்றார் 

இதனார் சுவாமிகள் கற்பகத்தின் பூங்கொம்போ 
கற்பகக் காட்டிற் பூங்கொம்பு போல விளங்கிய தெய் 
வயானை யம்மையோ ] என நினைத்த அக்கணம் பரவை 
யார் < முன்னே வந்தென் தோன்று முருகனோ என 
நினைத்தன ரெனவும் , 


157 


, 


- 


சுவாமிகள் , 

காமன்றன் பெருவாழ்வோ (இரதியோ ) என் 
நினைத்தவளவிற் பரவையார் தன்னேரின் மாரனோ ! 
( மன்மதனோ என நினைத்தன ரெனவும் போதருதலின் , 
ஆர்வல ரிருவர் ஒருவரை யொருவா காண்புழி ஒருவர் 
மனத்தினு திக்கும் சங்கத்திற் 

குறவாகிய 
கன 
கல்பமே மற்றையவர் மனத்தினும் உதிக்கு மென்னு 
மானக தத்வ நூற்பொருள் கொள்ளக் கிடத்தல் கண்டு 
தெளிக . 


1 


ரண்டு மற்றொரு பொருளுங் குறிக்க இங்ஙனம் 
ஒரு தலைவிக்கு ஐயம் நிகழ்வுழி முருகன் போலக் கட் 
டழகுடையார் பிறரில்லை யெனக் கேட்கப்படுதலின 
அவன் முன் நினைவிற்கு வருதல் இயல்பெனபார் 
‘ முன்னேவக தெதிர்தோன்று முருகனோ என முன் 
பனர்க் கூறினார் . சிறந் துழியையம் ( தொல் - பொருள் - 
களவு-94 ) என்னுஞ் சூத்திரவுரைக்கண் நச்சினார்க் 
கினியர் ( முருகனோ இயக்கனோ மகனோ வென ஐயம் 
நிகழின் என்ற தூஉம் ( அதுவே , தானே யவளே 
( இறையனார் -2 ) என்னுஞ் சூத்திர வுரைக்கண் நக்கீரனார் 
கடம்பமர் கடவுள் கொல்லோ இயக்கன் கொல்லோ 
அன்றி மக்களுள்ளான் கொல்லொ வென்று இங்கனம் 
ஐயப்படும் என்ற தூ உங் காண்க 

5. வியவகார ஞானம் 
திருவெண்ணெய் நல்லூர் அந்தண ரவையத்தார் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகண் மீது வழக்குத் தொடுத்து 


1 


158 


நின்ற அந்தணராகி வந்த பெருமானை நோக்கி மறை 
யவர் அடிமையாதல் இந்த மா நிலத்தி லில்லை , என் 
சொன்னாய் , ஐயா ! என்றா ரென்புழி வந்தவாறு 
இசைவே யன்றோ வழக்கு அஃதாவது ( நீதிபதிகளா 
கிய பெரியோர் ஆதரித்து வந்தபடி வழக்கிற் கேது 
வாவது சம்மதமே யன்றோ ? என்கையானும் , ஆட்சி 
யிலாவணத்தி லன்றி மற்றயலாா தங்கள் , காட்சியின் 
மூன்றிலொன்று காட்டுவாய் அஃதாவது அடியவத் 
தினேனும் ஓலையினேனும் சாட்சியினேனும் ஒன்று 
காட்டுவாய் எனக் கேட்டா ரென்கையானும் , 


நடை 


மூட்சியிற் கிழித்த வோலை படியோலை மூலவோலை 
மாட்சியிற் காட்ட வைத்தேன் , 


என விருத்த வேதியா விளம்பின ரென்கையானும் , 


அருமறை நாவலாதி சைவனா ரூரன் செய்கை 
பெருமுனி வெணணெய நல்லூர்ப் பித்தனுக் 

(கியானு மென்பால் 
வருமுறை மரபு ளோரும் வழித்தொண்டு செய்தற் 

( கோலை 
யிருமையா லெழுதி நேர்ந்தே னிதற்கிவை யென் 

[ னெழுத்து 
எனப் பத்திர மெழுது முறை பிறழாது 
னும் , கைச்சாத்துக்கொண்டும் ஓலையெழுத்தோடொப்பு 
நோக்கின ரெனக் கூறுகையானும் ஆசிரியர்க்கு வியவ 
காரஞான முண்டெனற்கு ஐயமொன்று மின்.று. 


கூறுகையா 


159 


6 உறுப்பு நூன் ஞானம் . 


கருங்க திர விளங்குமேனிக் காமரு குழவி தானு 
மிரும்புலிப் பழி னோங்கி யிறவுளரளவே யன்றி 
யருமபெற லுலக மெல்லா மளப்பரும் பெருமை 

[ காட்டித் 
தருங்குறி பலவுஞ் சாற்றுந் தன்மையிற் பொலிந்து 

( தோன்ற 
எனவும் , 

நல்லவென வுறுப்பு நூ லவருரைக்கு நலநிரம்பி 
எனவும் உறுப்பு நூ லமைப்பைப்பற்றிப் பொது வகை 
யாற் கூறினரேயன் றிச சிறப்புவகையாற் கூறிற்றிலர் . 
சிலவிடங்களின அதனைச சிறப்புவகையாற் கூறிய கம்ப 
ரும் ஒரு வழி . 


கரநதில னிலக்கண மெடுத்துக் காட்டிய 
பரந்தரு நான் முகன பழிப்புற் றானரோ 
விரந்திவனிணையடிப் பொடியு மேற் கிலாப் 

புரந்தர னுலகெலாம் புரக்கின்றா னென்றான் 
எனப் பொதுவகையானுங் கூறியது காண்க . 


இனி , மானக் கஞ்சாற நாயனார் புராணத்துள் 
மாவிரத முனிவராக வந்த பெருமான் றிருவடியிற் பத் 
மம் , சங்கம் , மத்ஸ்யம் , சக்கரம் , தண்டமென்னும் 
ரேகைக ளிருந்தன வென்பார் , 
இருநிலத்தின் மிணதோய்ந்த வெழுதரிய திரு 

( வடியுந் 


160 


திருவடியிற் றிருப்பஞ்ச முத்திரையும் திகழ்க் 

( திலங்க 


என்றமையுங் காண்க . 


7 திருக்கோயிலமைப்பு நூன் ஞானம் 


அடிமுத லுபான மாதி யாகிய படைக ளெல்லாம 
வடிவு றுந் தொழில்கண முற்ற மனத்தினால் வகுத் 

( துமான 
முடிவுறு சிகரங் தானு முன்னிய முழத்திற் 

( கொண்டு 
நெடிது நாள் கூடக் கோயி னிரம்பிட நினைவாற 

( செயதார் 
தூபியு நட்டு மிக்க சுதையுநல் வினையுஞ் செய்து 
கூவலு மமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் 
* 

( போக்கி 
வாவியுந் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து மன் 

[ னு 
தாபனஞ் சிவனுக் கேற்க விதித்தநாள் சாருநாளில் 


4 


என்னுந் திருப்பாக்களின் , 


அடிமுத லுபான மாதியாகிய படைகளெல்லாம் 
முடிவுறு சிகரந்தானும் முன்னிய முழத்திற் 

( கொண்டு 


தூபியு நட்டு ) 


எனக் கோயிற்க ணுறுப்புக்களையுஞ் சிகரத்தி னளவை 
யையும் குறித்தலின் , ஆசிரியர்க்குத் திருகோயிலை 


161 


ப்பு ஞானமும் இருத்தல் வேண்டுமென ஊகித்தற் கிட் 
அண் 
கண் டென்க . 

8. நீற்றியன் ஞானம் 
ஆதார மாயனைதது மாகி நின்ற வங்கணனெம் 

பெருமானீ ரணிந்த வேணிக் 
காதார் வெண டிருக்குழையா னருளிச செய்த 

கற்பமநு கற்பமுப கற்பந் தானாம் 
ஆகாதென் றங்குரைத்த வகற்ப நீக்கி 

யாமென்று முன்மொழிந்த மூன்று பேத 
மோகாதி குற்றங்க ளறுக்கு நீற்றை 

மொழிவதுநம் மிருவினைகள் கழிவ தாக 


* 


( சாதியினிற் றலையான தரும சீலர் 

தத்துவத்தி னெறியுணர்ந்தோர் தங்கள் கொள்கை 
நீதியினிற் பிழையாது தெறியி னிற்போர் 

நித்தநிய மத்துநிக ழக்கி தன்னிற் 
பூதியினைப் புதியபா சனத்துக் கொண்டு 

புலியதளி னுடையானைப் போற்றி நீற்றை 
யாதிவரு மும்மலமு மறுத்த வாய்மை 

யருமுனிவர் முழுவதுமெய் யணிவ ரன்றோ 
என்னுந் திருப்பாக்களான் , 

திருநீறு கற்பம் , அநுகற்பம் , உபகற்பம் , அகற்ப 
மென நான்கு வகைப்படு மெனவும் , அவற்றுண் முன் 
மூன்றும் ஆமெனவும் பின்னொன்று ஆகா தெனவும், 
நோயொன்று மில்லாத புனிற்றான் சாணத்தை மந் 
ரத்தா னேற்றுச் சிவாக்கியின் இட்டெடுத்தது கற்ப 
தெனவும் , காட்டி னுலர்ந்த சாணத்தைக் கைக் 


162 


கொண்டு பொடியாக்கி வி னீரான் மந்திரஞ் சொல் 
லித் திரட்டிப்பிடித்து என் நெருப்பின் இட்டெடுத்தது 
அநுகற்பமெனவும் , காட்டுத் தீயான் வெந்த நீறும் 
ஆனிலைகள் தீப்பிடிக்க வெந்த நீறும் , சிலவகை இடங் 
கள் தீப்பிடிக்க வெந்த நீறும் . சுள்ளையின் எரிந்த நீறும் 
வெவ்வேறு ஆவி னீரான் மந்திரஞ் சொல்லி யுண்டை 
யாக்கி மடத்தின்கண் எரிகின்ற சிவாக்நியின் இட்டெ 
டுத்தது உபகற்ப மெனவும் , அகம் புறமென்னும் 
இருதிறமுஞ் சுத்தி வரும் அத்தகைய திருநீற்றைத் 
தெளித்தல் வேண்டுமெனவும் , அரன் , அக்கி , நதி , 
ஞான குரு , அசுத்தநிலம் இவற்றின முன் அணியலா 
காதெனவும் , உடம்பு முற்று மணிதலும் புண்டரமா 
கவும் , மதிப்பாதி போன்றும் , தீப வட்டம் போன்றும் 
அணிதலும் ஆமெனவும் , சத்வநிஷ்டராய்த் ததுதார். 
யராயுள்ள உத்தம பிராமணர்கள் நித்யோமாக்கியிற் 
திருநீற்றைப் புதுப்பாத்திரத்திற் கொண்டு மெய்ம் 
முழுவதும் அணிதலா மெனவும் ஆகமத்துக் கண்ட 
வற்றைத் தெரித்தலின் ஆசிரியர் நீற்றியன் ஞானம் 
விசத மென்க. 

4. சில தடைகளுக்கு விடை . 
முதலாவது தடை : சிவகுமாரன் கருவிருந்து 
அவதரித்தா னென லடா தென்பர் ஒரு சிலர் . 

விடை : பரமன் தனது மூல பண்டாரமாகிய 
திருவருண் முதலின் ஈட்டிய ஊதியம் போன்ற தத்து 
வப்பகுதியின் ஒவ்வோ ருயிர்க்கும் தொண்ணூற்றா றுப 
கரித்துப் பிழைக்க வெனப் பணித்தனன் . அவ்வுயிர் 


163 


னன் 


Ana 


கள் இவ்விருடருமா ஞாலத்திற் புக்குத் தம் நிலையும் 
பிற பொரு ணிலையும் அறியாது மயங்கின . அது கண் 
டிரங்கிக் காரிருளிற் புக்கராக்குக் கைவிளக் குதவுதல் 
போல வேதசிவாகமங்களைத் தந்து உய்க வென ஏவி 

அதன் பின்னும் அவை அவ வேதசிவாகமங் 

போய்ப் 
களுக்கு அபார்த்தஞ் செய்யப் புக்கன பரமன் பரி 
வுகூர்ந்து தன் குழவி குளத்தின் விடிக்கண்ட தந்தை 
அக்குளத்திற் பாய்ந்தெடுத்தலபோலத் தானும் தன் 
அருண்மூத்தமொன்றன் அம்சமாய் ஒரோவழி அஞ் 
ஞாலத் தவதரிப்பன அதனால் அவற் கென் ? மண 
மேனும் பிறகுணமேனும் ஆகாயத்தைப் பற்றுமோ ? 
பேரிகை அடிப்பின் ஆகாயஞ் சலிக்குமோ ? --ஞானா 
காகமாய நம்பன் ஞாலம் புகி னென் ? 

ஒன்றுநீ யலலை யன்றியொன் றில்லை யாருன்னை 

யறியகிற் பாரே , 
நமது பெருந்துறைப் பிள்ளையா - சுருளியபடி , 
அவன் ஒரு பொருளுமாகான் அவனை யன்றி யொரு 
பொருளுமில்லை அவன் தோய்ந்தும் பொருள்னைத் 
துந் தோயாது நின்ற தனிச்சுடர் . அவன் அருட்குண . 
கணங்களை அறிய வல்லாா யாவர் ? 

எத்தொழிலுங் கரணஙகளிறந்தநினக் கில்லை யைக் 
மெய்ததொழில்செய்வது மடிகேள் விளையாட்டு நிமித் 
அல்லாஉல 

[ தமே 
என்றபடி , அகில லோகங்களையும் ஆக்கியளித்தழித் 
தல் அவற்கு விளையாட்டி னளவே . அவன் செயற்றிறம் 
சிந்தை செய்தற்குரியார் இங்கில்லை , அங்கில்லை , எங்கு 


என 


164 


மில்லை , அவன் எங்கணுமிருப்பன் , ஏகதேசத்திருப் 
பன் , வானிலிருப்பன் , வளியிலிருப்பன் , நீரிலிருப்பன் , 
நெருப்பிலிருப்பன , கண்ணிலிருப்பான் , எண்ணிலிருப் 
பன் ; எல்லாம்வல்ல அவன் சொரூப ரூப குண விழி 
திகளைச் சிற்றறிவுடைய சீவன் அளவிட முயறல் நரி 
தன் வாலைக் கொண்டு கடலாழங் காண முயறற்கு நேர் 
அவன் பந்தத்தாற் பிறப்பானுஞ், 

சாபக்கார் சனிப் 
பானு மல்லன் ஆகலின் அவன் அவதாசமாமததை 
அறிய வொண்ணாது நமது ஆசிரியர் ஆன்றோர் கொள் 
கையைப் பின்பற்றியே சிவகுமாரன் திருஞானசம் 
பந்தப்பிள்ளையாராக அவதரித்தன னென்றா ராகலின் 
அவர்க்கு அச்சமொன் றில்லை யென்க 

ஒய 
2 வது தடை : ஸ்ரீ ஞானசம்பந்த சுவாமிகள் சம 
ணரைக் கழுவேற்றின ரென லடாது . 
விடை : 
என்றமண கையர் கூறவேறு சீர்ப்பு கலிவேந்தா 
நன்றது செய்வோ மென்றங் கருள்செய் 

( வந்து 
வென்றிவே லமைச்ச னார்தாம் வேறினிச செய்யு 

[ யிவ்வா 
தொன்றினுந் தோற்றார் செய்வ தொட்டியே செய் 

[ வ தென்றார் 
அங்கது கேட்டு நின்ற வமணரு மவாமேற் சென்ற 
பொங்கிய வெகுளி கூரப் பொறாமைகா ரணமே 

( யாகத 
தங்கள் வாய் சோர்ந்து தாமே தனிவாதி வழிந்தோ 

பாகில் 


நணுக 


165 


வெங்கழு வேற்று வானிவ் வேந்தனே யென்று 

ta . ( சொன்னா 
என்னுந் திருப்பாக்களான் ஆசாரிய சுவாமிகள் புனல் 

தத்தில் தோற்றார் ஒட்டிச செய்யத் திருவுளம் பர் 
றினா ரலலரெனவும் அவவாதத்தை அங்ஙனஞ் செய்வு 
தென எடுத்துச சொற்றவர் குலச்சிறை நாயனாரன 
வும் அச்சொற்கேட்ட சமணர்கள் அவ்வழி அவர் 
பான் மூண்ட பெருங்கோபத்தானும் மானம் பொறுக் 
கலாமையானும் வாய்சோர்ந்து இவ்வொரு வாதில் 
அழிந்தோமாகில் இவவேந்தனே கழுவேற்றுவான் 
என் றொட்டின ரெனவும் , 

புகலியில் வந்த ஞானப் புங்கவ ரதனைக் கேட்டு 
மிகலில ரெனினுஞ சைவ ரிருந்துவாழ் மாத்திற் , 

( றீங்கு 
தகவிலாச சமணர் செய்த தன்மையாற் சாலு மெ 

நின்றே 
மிகையிலா வோ தன செயகை விலக்கிடா திருந்த 

[ வேலை 
பண்புடையமைச்சனாரும்பாருளோரறியுமாற்றாற் 
கணபுடைபட்டுநீண்டகழுத்தறிநிரையிலே 

லற்ற 
நண்புடைஞானமுண்டாரமடத்துத் தீநாடியிட்ட 
வெண்பெருங்குன்றத்தெண்ணாயிரவருமேறினார் 

[ கள் : 
என்னுந் திருப்பாக்களான் அசசமணர்கள் தோற்றமை 
கண்ட வேந்தன் குலச்சிறையாரை நோக்கி வாதில் 
ஒட்டித் தோற்ற இச்சமணர்கள் பிள்ளையார் எழுந்தரு 
ளியிருந்த திருமடத்திற் றீக்கொளுவிப் பெருந்தீங்கி 


1 


4 


166 


ழைத்தாராகலின் அவாகளைக் கழுவினேற்றி முறை 
செய்க வென்றானெனவும் சுவாமிகளுக்கு அச்சமணர் 
பாற் பகை யொன்றுமில்லையேனும் வேந்தன் கட்டளை 
கேட்டுஞ் சிவனடியார் தங்கியிருந்த திருமடத்திற்றீங் 
கு செய்தமையாற் குற்றமற்ற வேந்தன் செய்கை தக்க 
தே.பாமெனக் கொண்டு ஒன்றுங் கூறாது வாள விருந் 
தனரெனவும் குலச்சிறைநாயனா யாவருங் காணும்படி 
எண்ணாயிரஞ் சமணாகளையுங் கழுவேற்றினரெனவும் 
அறியக் கிடக்குமெனக. 

குலச்சிறையார் , வேந்தன் , பிள்ளையார் இமமூவா 
செய்கையும், தக்கவோ வெனிற் சாற்றுதும் : 

பாண்டி மன்னனையும் பாண்டி நாட்டுக் குடிகளை 
யும் மயக்கி அவர்களை நிரயம் புகுத்தற்கான முயற்சி 
யின் மிக்கலைந்த சமணர்பாற குலச்சிறையார்க்கு நெடு 
நாளாகப் பகை மேன்மேல வளாந்தமையானும் , சூழ் 
வார் கண்ணாக வொழுகலான் என்றிருத்தலின் சைவா 
களுஞ் சுவாமிகளுந் தங்கியிருந்த திருமடத்திற் றீக் 
கொளுவிய சழக்கராகிய அச்சமணாகளை ஒழித்தற் 
கோருடாயம் அரசற்குக் காட்டல அமைச்சர் கடப் 
பாடாகலானும் , அவர் அச்சமணர்களை நோக்கி தோற 
பார் உறுவது இதுவென ஒட்டியே இவவாதஞ் செய் 
தல் வேண்டும் என உலக வழக்கை முன்னிட்டுக் 
கூற அவாகளே அவர்பான் மூண்ட பத்தானும் 
மானத்தானும் தங்கள் எண்ணத்திற்கு மாறாக வாய் 


சோர்ந்து , 


* தோற்போமேல் இவ்வேந்தனே கழுவேற்றுவான் 


167 


என ஒட்டினராகலிற் குலச்சிறையார்பாற் தற்றமின் 
றென்க 

க்கெடும் 
திருமடத்திற் றீக்கொளுவி அந்தாயிகளாகிய 
சமணர்கள் பாற் கண்ணோடிக் கொல்லாவழிப் புற்களை 
யான் நலியாநின்ற பைங்கூழ்போன்று கலிவு பல 
வெய்தி உலகு இடர்பபடுமாகலின் , 


கொலையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங் 
களைகட் டதனொடு நோ 

[ கூழ் 
என்னும் தெய்வப்புலமைத் திருவள்ளுவநாயனாருரைக் 
கேற்ப அசசமணாகளைக் கழுவேற்றக் கட்டளையிட்ட 
தும் வேந்தற்குச் சாதி தருமமா மென்க 

கர்த்திருத்துவமுடைய பிள்ளையா , அரசன் 
அன்று கொலவன , தெய்வம் நின்று கொல்லும் என் 
னும் பழமொழிப்படி நின்று கோறற் குற்றவரேயாக 
லின் அன்று கோறற்கெழுந்த வேந்தனை விலக்காதொ 
ழிந்தது மறக்கருணையா லென்க 

ஓடியதே ரின்கீ ழுயிரபோன கன்றாலே 
நீடுபெரும் பாவமனறே நீங்குமென - நாடித்தன் 
மஞ்சனையு மூாந்தோன் வழக்கே வழக்காக 
நஞ்சனைய சிந்தை நமன்றூதா - வெஞ்சினத்தா 
லலல லுறுத்து மருநரகங் கண்டுநிற்க 

வல்ல கருணை மறமபோற்றி 
என் றிருத்தல் காண்க 

இனிச் சமணர்களைக் கழுவேற்றுமாறு வேந்த 
னுங் கட்டளையிட்டிலன் குலச்சிறையாரும் அவா 
களைக் கழுவேற்றிலா 


1 


168 


புத்தா சமணகழுக் கையர் பொய்கொளாச 
சிததத தவர்க டெளிந்து தேறின 
வித்தக றேணி வார்வினைப் பகைக் 
கத்திர மாவன வஞ்செ ழுத்துமே 


எனனுந் திருப்பாசுரத்திற் ( சமண் கழுக் கையர் என் 
இருத்தலின் அவர்களே கையிற் கழுமரங் கொணர்ந் 
தேறின ரென்ப ஒரு சாரார் . 

சமண் கழுக்கையர் என்பதற்குப் பொருள் 
சடிண் மிண்டா என்ப ; கழுக்கை மொழுக்கையாக 
வுளன் என்பது உலக வழக்குரையாகலின் . 

கர்த்திருத்துவம் தமக்குள காயிருந்தும் பிள்ளை 
யா இறைவன் விடைபெற்றே இதுசெய்தன ரென் 


பது , 


வேத வேள்வியை நிந்தனை செய்துழ 
லாத மிலலி யமணொடு தோரை 
வாதில் வென்றழிக் கத்திரு வுள்ளமே 
பாதிமா துடனாய பரமனே 
ஞால நின்புக ழேமிக வேண்டுந்தென் 
னால வாயி லுறையுமெம் மாதியே 


என்னுந் திருப்பாசுரமுதலிய ( திருவாலவாய் - ஈரடி 
மேல் வைப்புத் திருப்பதிகத் திருப்பாசுரங்களான் 
இனிது விளங்குமாறு காண்க 
யாவரேலும் தற்போத மிழந்து நின்று - சிவபோத 
மேலீட்டுக் குற்றஞ் செய்யின் அது குற்றமாகாது , 


169 


குணமாம் . சண்டேசுர நாயனார் முதலினோர் செய்கை 
காண்க . அற்றாக , பிள்ளையார் செய்வதுங் குற்ற 
மாமோ ? 


நற்றமிழ் வல்ல ஞானசம் பந்த நாவினுக் கரைய 

( னாளைப்போ வானுங் 
கற்ற சூதன சாக்கியன் சிலந்தி கணணப் பன் 

[ கணம் புலலனென் றிவர்கள 
குற்றஞ் செய்யினுங் குணமெனக கருதுங் கொள் 

( கை கண்டுநின் குரைகழ லடைந்தேன் 
பொற்றி ரணமணிக் கமலங்கண மலரும் பொய் 

( கைசூழ்திருப் புன்கூரு ளானே 
என ஆளுடைய நம்பிக ளருளிச் செய்தமை இப்பொ 
ருளை இனிது விளக்குதற்கே யன்றோ ? 
3 வது தடை : 


மயிலுடைச சாயலாளை வஞ்சியா முன்ன நீண்ட 
வெயிலுடை யிலங்கை நாத னிதயமாஞ் சிறையில் 

[ வைத்தான் 
என இராவணன் சானகியை அசோகவனத்திற் சிறை 
வைப்பதன் முன் தன் மனச்சிறையின் வைத்தமை 
கூறிய கம்பர் பின்னர் அசோக வனச் சிறையை இரா 
மன் மீட்டல் கூறு தன் முன் , 
கள்ளிருக்கு மலர்க் கூந்தற் சானகியை மனச 

(சிறையிற் கரந்த காத 
னுள்ளிருக்கு மெனக் கருதி யுடல் புகுந்து தட 

( வியதோ வொருவன் வாளி 
என மனச் சிறையினின்றும் மீட்டமை குறிப்பிற் கூறி 
யது முறை 


170 


குங்கிலியக் கலய நாயனார் தாலி விற்றமை கூறிய 
ஆசிரியர் மீட்டும் அதனைப் பெற்றமை குறிப்பானுங் 
கூறாமை முறையன்று 
விடை : சானகியை இராவணன் மனச்சிறையி 
கூறிய கம்பா அச்சானகி மனசசிை 

சசிறையி 
னின்மை கூறாதொழிவரேற் குறையா மென்க 

குங்கிலியக்கலய நாயனார் ஈசற்குத் தாலி விற் 
றமை கூறிய ஆசிரியர் பின்னா , 
+ கொமபனா ரில்ல மெங்கும் குறைவிலா நிறைவிற் 


லிட்டமை 


கா 


மம்பொனின் குவையு நெல்லு மரிசியு முதலாயுள்ள 
வெம்பிரா னருளா மென்றே யிருகரங குவித்துப் 

(போற்றித் 
தம்பெருங் கணவ னார்க்குத் திருவமு தமைக்கச 


(சார்ச் தார் 


எனப் பெருநிதி பெற்றமை கூறினமையிற் றாலி பெற் 
றமை கூறுதன் மிகையாமென விடுத்தனர் 

( அம்மி 
யுங் குழைவியும் ஆகாயத்திற் பறந்தன வெனக் 
கூறிப் பின் ( இலவம் பஞ்சும் பறந்தது என்பதும் 
மேதையருரையாமோ ? ஆகாது , பேதையருரையே 
யாமென்க . 
தாலி பெற்றமை கைமுதிய நியாயத்தாற் பெறப்படு 
மென்ப வடநூலார் . 

4 வது தடை : மங்கையர்க்கரசியார்க்குக் கண 
வன் வழிச்சேறல் கடனா யிருப்ப அவற்கு விருத்தமா 
கச் சைவசமயத்தி னின்றமை அடாது ; 

< தெய்வம் தொழாஅள் கொழுநற் றொழுதெழுவாள் 


171 


பெய்யெனப் பெய்யும் பெருமழை யென்றவப் 
பொய்யில் புலவன் பொருளுரை தேறாய் 
பிசியு நொடியும் பிறர்வாய்க் கேட்டு 
விசிபிணி முழவின் விழாக்கோள் விரும்பிக் 
கடவுட் பேணற்கடவியை யாகலின் 
மடவர லேவ மழையும் பெய் யாது 
நிறையுடைப் பெண்டிர் தம்மே போலப் 

பிறா நெஞ்சு சுடூஉம பெற்றியு மில்லை ) 
மணிமேகலையும் , 
சோதிப் பதியன்றி வேறொரு தெய்வந் தொழுதற் 

( கில்லை 
யோதிற் பிறரென வசச முறாம லுயிர்களெல்லா 
நீதிப் புதலவா களாயின வாதலி னீகொள்கற்புப் 
பேதிப்ப தன்றுகணடாய்குன்றை வாழும் பெரி 

யம்மையே 
எனப் பெரிய நாயகியம்மை கலித்துறையுங் கற்பியல் 
விளக்குதல் காண்க 

விடை : (1) மனைவி உடற்றொடர்புடைய கணவன் 
சென்றவழிச் சேறலும் , அவன் சொல்வழி நிற்றலும் 
இன்னோரன்ன பிறவும் பொதுவற (சாமாந்யதர்மமே 
னவும் , உயிர்த்தொடர்புடைமையின் ஆத்மநாயகன் 
எனப் பெறாகின்ற கணவனாகிய பரமன்பால் நேயம் 
வைத்து அவன்மாட்டு மனமொழிமெய்களைச் செலு 
த்தல் சிறப்பற ( விசேஷ தர்டி ) மெனவும் ஆன்றோர் 
பகர்வர். 


} 


வேதாகம் முதலியன யாவும் ஆத்மநாய்கன் 
புழி , ஆண்பாலார்க் கென்றாதல் பெண்பாலார்க் 


172 


கென்றாதல் விதவாமையானும் , ஸ்திரீபிராயம் இதரம் , 
ஜகத் என்பதற் கிணங்க ஆசாரியர்களும் தம்மை ம 
ளிராக வைத்துப் பரமபதியை நாயகனாகப் பாவித்து 
அனுபளித்தலானும் , ஆத்ம நாயகனை வழிபடுதலின் 
ஆண் , பெண் என்னும் வியவஸ்தை இன் றென்க ஆ 
லின் , உயிர்த்தொடர்புடைய நாயகனை அம்மையார் 
வழிபடுதலிற் குறை யென்னாம் ? 

(2 ) முற்பிறப்புக்கள் பலவற்றிற் செய்த புல் 
ணிய முதிர்ச்சியான மனம் பரமேசுவரன் றிருவடி 
கண் இமைக்கப் பெற்றார்க்கு விதித்தன செய்தலுா 
விலக்கியன ஒழிதலும் வேண்டா; அவர் செய்தல் 
வெல்லாந் தவமார் 

அரனடிக் கன்பர் செய்த பாவமு மறம தாகும் 
பரனடிக் கன்பி லாதார் புண்ணியம் பாவ மாகு 
வரமுடைத் தக்கன் செய்த மாவேள்வி தீமையா 

நரரினிற் பாலன் செய்த பாதக நன்மை யாய்த்தே 
என்ற தூ உம் அப் பொருளையா மென்க . 

எனவே , அத்தகைய புண்ணிய முதிர்ச்சியுடைய 
அம்மையார் விதித்தன செய்யாமையும் தவ மாயிற்றாம் 

( 3 ) தமது நாயகன் சைவப்பற் றுடையானாயிரு 
ப்புழி அவற்கு வேண்டிய வெல்லாஞ் செய்த அம்மை 
யார் அவன் சமணப் படுகுழியின் வீழ்ந்தமை கண் 
வழித் தாமும் அதன்கண் வீழின் அவன் எடுப்பார் 
றுப் போவ னென்னும் இரக்கத்தால் தாம் வீழா 
நின்று அவனை அப் படுகுழியினின்றும் எடுத்தற் 
வண்டிய எல்லா முயற்சியுஞ் செய்தெடுத்தமையி 
அம்மையார்பாற் குறை யாண்டைய தென்க. 

செக்கிழார் பெருமான் சேவடி வெல்க . 


